T. 1835 


ஸ்ரீ இரமணோபாக்கியானம் 


முதற்பாகம் 


இஃது 
ஸ்ரீ கௌமார ஜோதிட சாலைத் தலைவர் 

பண்டிட் 
ம- N - W- ஸ்ரீ செ . தங்கவேல் காடரவர்களால் 

பதிக்கப் பெற்றது 


1936 


சென்னை 


பதிப்புரிமை ) 


( விலை ரூ .1 


சிவமயம் 


முன்னுரை 


விரும்பித் தொழுவார் வினை தீர்க்கும் முக்கட் 
கரும்பிற் பிறந்த களிறு . 


வெண்பா 


புசண்டமுனிவன் பொருவில் ரமணேசன் 
நிசந்தரு நற்காதை நிகழ்த்தி - வசந்தவிர்மெய் 
இன்பருள் மகாவாக்கிய நூல் இனிதுணரில் 
துன்ப மறுமென்பது மெய்ச் சொல் . 


இரமணேபாக்கியானம் என்னும் இது ஸ்ரீ இரமண 
முனிவரெனும் பெரியாரது பெருமையை விரித்துக் கூறுவ 
தென்ற பொருளை விளக்கி நிற்கின்றது . 

பரம . ஞானானுபவத்தில் சிறந்து தேயுஸ்தலமாய், 
நினைக்க முக்தி யளிப்பதான திருவருணைத் தலத்தில் 
பல்லாயிரம் தொண்டர்கள் பயன்பெற்றுய்தற்குக் காரண 
மாய் விளங்கும் ஸ்ரீ ரமண மஹரிஷியவர்களது பூர்வ விர்த் 
தாந்தங்களையும் பிரகிருதத்திலுள்ள அவதாரம் , ஷேத் 
திரம் , குலம் , தந்தை தாயர் , ஆதியர் பெயர் , இடப் 
பெயர்ச்சி அருணாசலப்பிரவேசம் , நிற்விகற்ப சமாதி நிட் 
டைகள் , அன்பினர் வழிபாடு , உபதேசக் கிரமமான சாஸ் 
திரங்கள் , அருளுதல் முதலான 

விசேடங்களை நன்கு 
தெளிவாய் கூறப்பட்டுள்ளது . 


3 


இஃது புசண்ட முனிவரென்று வழங்கப் பெறும் 
காக்கையமாமுனிவரால் ஆதியில் தமது நிஷ்டைக்குரிய 
அதிஷ்டான சக்தியாகிய அம்பிகையின் சன்னிதியில் 
அவளது அருளினால் எடுத்துக் கூறப்பட்ட மகா வாக்கியம் 
என்றது கௌமார ஜோதிட நூலின் ஒரு பகுதியாகும் . 

மகா வாக்கிய மென்பது , சொல்லிய முனிவரது தகுதி 
பற்றி வந்த பெயரெனக் கொள்வதாகிய பொது விதியி 
னின்றும் ஈண்டுக் கூறப்படும் ஜாதக சரித்திரக் கர்த்தாவும் 
முனி சிரேஷட்ரானமையிற் சிறப்புப் பொருட் பெருமை 
யுற்றதெனலாம் . இந்த இரமணோ பாக்கியானம் 250 திரு 
விருத்தங்களாலமைந்துளது . 

இம்மகா வாக்கிய நூலை ஏட்டிலிருந்து தேடி எடுத்துப் 
பிரசுரிக்க வேண்டுமென்ற விருப்பம் என்னுள்ளத்தில் நிகழ 
வில்லையாயினும் இரமணாஸ்ரமத்தினது அன்பமைந்த சில 
அன்பர்கள் முயற்சிகொண்டு எடுத்தெழுதிப் பார்த்ததில் 
விசேஷ விசேஷங்களைக் கொண்டுளமையால் மகிழ்வுற்று 
மேற்கூறிய ஆஸ்ரமத்தில் சேர்பித்தேன் . அவர்களு 
முண்மையை நிறைந்த உத்தம நூலென ஆமோதித்தனர் . 

அதன்பின் அக் கவிகட்கு விரிவான அர்த்தம் எழுதி 
‘ இந்து நேச னென்னும் வாரப் பத்திரிகையில் தொடர்ச்சி 

வெளியிடலானேன் . அது தெரிந்தோரிற் பலர் 
மகிழ்ச்சியுற்று இத்தகைய நூல் வாரப் பத்திரிகையில் 
துண்டுகளாய் சிதரியிருப்பதைப் புத்தக 
பதிப்பது பக்தியுலகிற்குப் பயன் பெறுமென தூண்டுதல் 
செய்தமையின் அச்சிடலானேன் . 


யாக 


வடிவமாய் 


இதுவரை பத்துப் பாரங்கள் பதிப்பாயின . இன்னும் 
உள்ளவற்றினை இரண்டாவது பாகமாக வெளியிடக் கருதி 
இம்மட்டில் முதற்பாகத்தை 146 கவிகளுடன் முடித்து 
பயிண்டு செய்து வெளியிடத் துணிந்தேன் . 


ஜோதிட விருப்பமுடையோர் , தமிழ் நயமுணர்ந்தோர் 
அடியார் பக்தி , குருபக்தியமைந்தோர் , முதலான சற்சனர் 
பலருக்கும் இஃது பேரானந்தத்தை விளைக்குமென்ப 
துண்மை . 


அடுத்த பாகம் முடிய விரைவில் வெளியாக்குதற்கு 
இப்பகுதியை விரும்பிப் பெறும் அன்பர் குழாத்தின் 
ஊக்கமே ஆதாரமாகுயென்றெதிர் நோக்கயுள்ளேன் . 


இங்கனம் , 
செ. தங்கவேல் நாடர், 
கௌமாரநாடி ஜோ திஷாலயத் தலைவர் . 


செ . தங்கவேல் நாடார் 
கௌமார நாடி ஜோஸியர் 


ஓம் 


RAMANA UPAKHYANA 

இரமணோபாக்கியானம் 


1. ஆதியில்லாத காலத்தாகியே இருள றுந்த 
சோதியில் மணியாய் நின்று சூக்குமத்துடனே அல 
வீதியின் வழியே சென்று மேதினி யனைத்துந் தங்கள் 
சாதனைக் கருவியாகிச் சசிரவியற்று நின்ற 
போதனையது வேயான பொருள் நிறை ஞானத்தாயே 

உமாதேவியார் கொலுவிருக்கையில் அப்போதைக்கப் 
போது அவருடைய சந்நிதியில் தேவர்களும் முனிவர்கர்களும் 
சபைகூடிப் பற்பல சாஸ்திர விஷயங்களைக் குறித்துப் பிரசிங் 
சிப்பர் . அம் மாதிரியான சதசொன்றில் காக்கையர் என்னும் 
மாமுனிவர் புவியிற் பிறப்பார் பலருடைய ஜாதக பலன்களை 
ஒவ்வொருநாள் ஒவ்வொன்றாகவோ , கொஞ்சம் கொஞ்ச 
மாகவோ , சொல்லிக்கொண்டு வருமளவில் இப்போது ரம 
ணர் என்பவர் ஒருவருடைய ஜாதகத்தைப்பற்றிப் பேசத் 
தொடங்குகின்றார் . இந்தப்பிரசங்கங்களின் நோக்கம் என்ன 
வெனின் , ஒவ்வொரு ஜீவாத்மா உலகில் உதித்து , விவகரித் 
துத் திரும்பத் திரும்ப ஜனனமெடுத்துக் கடைசியாக எப் 
பொழுது எப்படிப் பரமாத்மாவுடன் லயமெய்தும் என்னும் 
விருத்தாந்தத்தைக் கூறுவதாம் . ஒரே ஜீவாத்மா வேறு 
வேறு ஜன்மம் எடுக்கும் போது நேருகிற கிரகநிலையை ( ஜாத 
கத்தைத் தழுவி அந்தந்த ஜன்மத்திற்குரிய பலன்கள் இக் 
தப் பிரசங்கங்களிற் கூறப்படும் . இந்தப் பிரசங்கங்களின் 
தொகுதியே நாடி.நூல் ஆகும் . 


2 


இரமணேபாக்கியானம் 


ஒரு ஜீவாத்மா புவியில் தோன்றிய பிறகு அதன் ஜனன 
காலத்துக் கிரக நிலையைத்தெரிந்து , சோதிட நூலின்படி 
கிரகங்களின் சாரங்கள் முதலியவற்றைக் கணித்து , அவற் 
றிற் குரிய பயன்களைச் சொல்வது மானிடரின் முறையா 
கும் . இங்கன மல்லாது , எந்த ஜீவாத்மா எப்பொழுது 
பாரில் உதிக்கும் , அத்தருணத்துக்கிரகநிலை எவ்வாறு அமை 
யும் , அஃது எந்தக் குடும்பத்தில் எந்தப் பெயரோடுவரும் , 
அதன் உடற்கூறும் மனக்கூறும் எத் தன்மையனவாகும் , 
அஃதெங்ஙனம் விவகரித்து எவ்வித இன்பதுன்பங்களை நுக 
ரும் , இனி என்ன ஜன்மங்க ளெடுக்கும் என்பன வாதிய பற் 
பல விஷயங்களையும் முக்கால முணரும் மூதறிவு வாய்ந்த 
மாமுனிவர்கள் தேவசபைகளிற் பிரசிங்கப்பவை நாடி நூல் 
களாகும் . அந்தந்த ஜீவாத்மாக்கள் உடம் பெடுக்குமுன் 
னரே இவை ஞான திருஷ்டியினால் எழுதப்பெற்றவை . தச 
ரத சக்கரவர்த்தியின் புதல்வராக ஸ்ரீராமர் அவதரிக்கு முன் 
னரே ஸ்ரீமத் ராமாயணம் வரையப்பெற்றது போ லென்க . 
ஸ்ரீரமண மகரிஷியின் ஜாதகபலன்கள் இங்கன மெழுதப் 
பெற்ற தொரு காதையாகும் , குசேலோபாக்கியானம் போன் 
றதோர் உபாக்கியானம் எனத்தகும் . இஃது இற்றை நாள் 
ஆசிரியர்கள் எழுதுகிற ஜீவித சரித்திரம் போன்றதன்று . 
ஆதலின் , சரித்திரங்களிற்காணக் கிடைக்காத தேவரகசியங் 
களும் , ஜாதகர் மாத்திரமே அநுபவத்தால் அறியத்தக்க 
மனோவிருத்திகளும் , நெருங்கிப் பழகினோர் ஒருவாறு உண 
மத்தக்க அந்தரங்கங்களும் , ஸ்தூலதிருஷ்டிக்குப் புலப் 
படாத பலப்பல இதர விஷயங்களும் இந்த சமணக்காதை 
யிற் பெரிதும் காணலாகும் . 


நூல்வரலாறு 

3 
இந் நூல்கள் ஆதியில் வடமொழியிலே ஏற்பட்டிருக்க 
வேண்டும் . மகாபாரத யுத்தத்தில் மாண்ட மன்னர்களும் 
பிரபுக்களும் புலவர்களும் பலர் , அதன்பயனாக ஆதரவற்று 
அழிந்த நூல்கள் பல . அவைகளைப் படிப்பிக்கும் திறமை 
வாய்ந்தவர்கள் மடிந்தமையின் வழக்கிறந்து ஒழிந்த நூல்கள் 
பல . கையாளுவாரின்றிக் கறையான் வாய்ப்பட்டு மண்ணுக் 
கிரையான நூல்கள் பல . இத்தனை விதமான நஷ்டங்களுக் 
கும் தப்பி மீந்திருந்த நூல்கள் பலவற்றை யவன (கிரேக்கு ) 
தேசத்து அரசனான அலெக்காண் --கிரேட் என்பவன் 
இந்தியாவின் மீது கி.மு. 327 ஆம் ஆண்டில் படை யெடுத்து 
வந்தபோது கொள்ளையாடிக் கொண்டுபோயினன் . இந்தக் 
காரணங்களினாலும் , ஐரோப்பா கண்டத்துப் பற்பல ராஜாங் 
கங்களின் மியூசியங்களுக்கும் லைப்ரரிகளுக்கும் அரிய நூல்கள் 
பல போய்ச்சேர்ந்த தனாலும் வடமொழிச் சோதிட நாடி 
முதனூல்கள் நமக்குக்கிட்டாவாயின. தேவ துரைத்தனத்தில் 
இந்தியதேச பரிபாலனாதிகாரம் வாய்ந்த அகஸ்திய மாமுனி 
வர் தென்னாட்டுக்கு வந்தபின் நாடி நூல்களையும் , மற்று 
முள்ள வடமொழிச் சாஸ்திரங்களையும் , புதிய நூல்கள் பல 
வற்றையும் தேனினு மினிய தென்மொழியில் ஆக்குவித் 
தனர் . மேற்கூறிய நஷ்டகாரணங்களுக்கு உட்படாமல் 
இவை சேர சோழ பாண்டிய மன்னரின் நூனிலையங்களிற் 
சேகரிக்கப் பெற்றிருந்து , நாளடைவிற் சிதறி , வேறு வேறு 
குடும்பங்களில் , அவரவரது வாய்ப்புக்குத் தக்கபடி , போய்ச் 
சேர்ந்துள்ளன . 

இப்பொழுது தேவசபையில் பிரசங்கம் செய்ய முன் 
வந்திருக்கிற காக்கையர் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு 
ஜாதகத்தைக் குறித்து ஒவ்வொரு விதமாக , அவகாசத்திற் 


இரமணோபாக்கியானம் 


குத் தக்கபடி , சொல்லியிருக்கிறார் . அஃதாவது , சுருக்கமாக 
ஒரு பிரசங்கத் தொடரிலும் , விரிவாக மற்றொரு பிரசங்கத் 
தொடரிலும் சொல்லியிருக்கிறார் . ஒவ்வொரு பிரசங்கத் 
தொடரும் ஒவ்வொரு சோதிட நாடி நூலாகும். இப்போது 
சொல்லுகிற ரமணரது ஜாதக பலன்களின் விவரமடங்கிய 
பிரசங்கத் தொடர் " மகா வாக்கியம் " எனப்படும் . 

இம் மாமுனிவருக்குக் காக்கையர் என்பது தமிழ்ப் 
பெயர் . வடமொழியில் இவர் வாயஸ மாமுனிவர் எனப்படு 
வர் . இவருக்குப் புசுண்டர் என்னும் மற்றொரு பெயரும் 
உண்டு. மதுவுண்டு அன்னங்களிரண்டு களிக்கும்போது 
சிவமூர்த்தி அவற்றைப் பார்க்க , அந்த அன்னங்களிடம் சிவ 
கலை காகவுருவத்துடன் பதிந்தது . அன்னம் இருபது முட் 
டைகளைப் பொரித்து , இருப்பத்தோராவது ஒரு காகத்தைப் 
பொரித்தது . இந்தக் காகமே புசுண்டர் அல்லது புசண்டர் 
எனப் பெயருற்றது . இந்தப் புசுண்டரென்னும் காக முனி 
வர் வசிட்டரைக்கண்டு வார்த்தையாடுகையில் , தம் வாலாற் 
றையும் , சதுர்யுகத்தில் தாம் கண்ட அதிசயங்களையும் , தம் 
ஆயுளிற் பலமுறை தேவர் கடல்கடைந்ததையும் , விஷ்ணு 
மூர்த்தி பலமுறை அவதரித்ததையும் கூறி , உம்மைப்போல் 
எட்டு வசிட்டர்களைக் கண்டேன் எனவும் கூறினர் . இவரது 
குமார் உரோம ரிஷி என்பர். 

இந்தக் காக்கையர் மேற்சொல்லியவாறு உமாதேவியின் 
சந்நிதியில் சமணரின் ஜாதகபலன்களை " மகா வாக்கிய 
மாக விரித்துப் பிரசங்கம் செய்யத் தொடங்குமளவில் மங்க 
ளாசாணமாக அம்பிகையை வணங்கி இந்த முதற் செய்யு 
ளைச் சொல்கின்றனர் . இதன் பொருள் அகாதம் . 


ஜாதகரின் பெருமை 


இந்தச் செய்யுளில் ஓர் அடி அதிகமாயிருக்கின்றது . 
மற்றோரிடத்தில் ஒருவரி குறைகின்றது . 
2. வீடுகட்டிக் கொண்டிந்த மேதினி மனிதர் போன்ற 
கூடுகட்டிக் கொண்டோங்கும் குகையொதேவலயத்தும் 
பாபேட்டு யரானந்தப் பரம் பொருளிவனே யென்ன 
நாடுவார் புகழப் பாவம் கசிக்கும் புண்ணியனா மோர்வன் 

உலகத்தில் சமுசாரம் செய்கிற மனிதர் தம் இருக் 
கைக்கு வீடு கட்டிக்கொண்டு வாழ்வது போலப் பரமார்த் 
தத்தை நாடியோகசாதனை செய்வோர் அமைதியாக அமர்ந்து 
யோகப் பயிற்சி செய்வதற்குக் குகை முதலிய சிறுகுடில் 
களை அமைத்துக்கொள்வர் . ஆரம்பத்தில் அவர்கள் அவ்வித 
மாகச் சிற்றில்லில் விவகரித்துக் கொண்டிருந்து , பயிற்சி 
முதிர்ந்தபின் குவலயமே ( பூமி முழுதுமே ) தமது வீடாகக் 
கொண்டு விவகரிப்பர் . அஃதாவது , பயிற்சி முதிர்ந்த யோகிக் 
குத் தனியே ஒரு வீடு இல்லை , ஓர் உரும் இல்லை , வெயில் 
மழை காற்று முதலியவைகளினின்றும் காப்பு இல்லை. பஞ்ச 
பூதங்களோடு இணைந்து அவைகளில் தாமும் சேர்ந்தவராக 
சிச்சிக்தையாக அவர் சஞ்சரிப்பர் . இந்த நிலைமைக்கு வரு 
வதற்குள் யோகி படவேண்டிய பாடுகள் அனந்தம் . அவ் 
வளவு 

பாடும் பட்டு உன்னதமான ஆனந்தமயமாகிய பரம் 
பொருள் இவரே யென்று சொல்லும்படியான நிலைமைக்கு 
அந்த யோகி வருவர் . அந்தப் பதவி வாய்ந்த பெரியாரை 
நாடி வழிபட்டுப் புகழ்ந்து போற்றுவாருடைய பாபங்களெல் 
லாம் நசிக்கும் . அவ் வரும் பதவி பொருந்தும் புண்ணியர் 
ஒருவருடைய ஜாதக பலனைச் சொல்வேனாக என்று காக்கை . 
யர் கூறுகின்றனர் . 


. 


- 


இரமணேபாக்கியானம் 


3. கொம்பிலே தேனைக் கண்ட குறியிலே . யுறுதியாகி 
அம்புயன் கலியின் வாதை யாவும் வேரறவே கெல்லி 
நம்பவார்க் கரிய மோன நாதாந்த இடத்திலேயே 
எம்பிரானாக நின்று ஈடேற்றுந் தவசியம்மா 

நாம் சொல்லப்போகிற புண்ணிய புருஷர் எப்படிப் 
பட்டவரெனில் , உச்சாணிக்கிளையில் இருக்கிற அத்வைத 
மென்னும் தேனைக்கண்டு , அதனிலேயே லஷ்யம் வைத்து 
உறுதியாக நின்று , பிறப்பிறப்பென்னும் துன்பத்தை வோ 
றவே யொழிப்பவர் . தம்முடைய உண்மை நிலையை அறிந்து 
தம்மைக் கடைப்பிடிக்கிறவர்க்கு இவர் மௌனம் என்னும் 
நாதாந்த இடத்தில் சாக்ஷாத் எம்பிரானைப்போல இருந்து 
அவர்களை ஈடேற்றத்தக்க தவசியாவர் . அம்புயன்- பிரம்ம 
தேவர் ; அம்பயன் வாதை - பிறப்பு ; கலி யமன் ; கலியின் 
வாதை - இறப்பு . 
4. இளமையிற் பிரமமாகி இல்ல வாழ்க்கையைத் துறந்து 
அளி மலர்க் கயற்கண் சத்தி அம்மை யாசீர் வாதத்தால் 
தெளிவுற்ற சந்யாசத்தின் செங்கண்மாலயன் மற்றோரும் 
களையுறக் கருதும் மெய்ம்மை காணுமா இருடி காதை 

ஜீவாத்மாவுக்குரிய சாம்சாரிக லக்ஷணங்களை மேற் 
கொண்டு உலக விவகாரத்தில் உழன்று அனுபவம் முதிர்ந்து , 
பின்னர் ஞானம் அடையவேண்டிய நிலைமையில் இவர் இருப் 
பவால்லர் . அங்கனமல்லாது , முற்பிறவிகளில் அந்த அனு 
பவங்களெல்லாம் வாய்ந்து , உயர்பதத்திற்குரிய யோக்கியதை 
களையும் பெற்று இப்பிறப்பில் இளமையிலேயே உலகப்பற் 
மற்ற பிரம்மமாகத் தோன்றுபவர் . பிறந்தது முதலே இவ 
ரூக்கு இல்வாழ்க்கையில் பற்று இராது . பிறந்தபின் குழந் 
தைப்பருவத்தில் வேறுவிதியில்லாமல் தாய்தந்தையர், அண் 


சாமுசித்தர் 


7 


ணன் தம்பி முதலானவர்களுடன் அவசியமாயிருக்கவேண் 
டிய காலம் வரையில் வீட்டில் தங்கியிருப்பார் . இவர் சாமு 
சித்தரில் ஒருவர் . சாமுசித்தராவார் முற்பிறப்பிலே சரியை 
கிரியை யோகங்களைச் செய்து , ஒரு பற்றுமில்லாமல் , மீளப் 
பிறக்கும் பொழுது ஞானத்தோடு பிறந்து சிவபாவனை பண் 
ணுனுவோர். பரா சக்தியாகிய மீனாக்ஷியம்மையின் திருவருளால் 
இவர் மனம் தெளிந்து இல்வாழ்க்கையைத் துறந்து சந்தியா 
சத்தை 

த மேற்கொள்வர் . துறவறத்தை மேற்கொண்டபின் இவர் 
சாமானியரைப்போல இல்லாமல் பரமபதம் அடையும் முயற் 
சியிலேயே ஈடுபட்டிருப்பர். சாமானியராவார் தவத்திற் 
கருத்துள்ளவராயினும் , துறவியாயினும் , தேக போஷணை 
வின் கிமித்தம் பிறருடைய உதவியைச் சிறிதுமட்டேனும் 
காடவேண்டியவராவர் . இது நமது இலௌகிக நியாயத்திற் 
கும் ஒத்தே இருக்கின்றது . இவரோ இந்த விஷயத்தைச் 
சிறிதும் மனத்திற்கொள்ளாமல் பாமய்த சாதனை பொன் 
றையே பற்றி நிற்பவர் . இங்ஙனமிருந்து சாதனை செய்து , 
திருமாலும் அயனும் மற்றோரும் கருதிக் களையுறுகிற மெய்ம் 
மையைக் காண்பர் . நான் இங்கெடுத்துச் சொல்லப்போவது 
இத்தகைய பெரியாரின் உபாக்கியானமாகும் . கயற்கண் சத்தி 
அம்மை பராசக்தியாகிய மீனாக்ஷியம்மன் ; செங்கண்மால் 
புண்டரீகாக்ஷர் ; அயன்- நான்முகப் பிரமன் ; மெய்ம்மை 
தத்துவம் . 
5. பிறப்பிலே சிறிய காக்கை பேசுதற் கெளிய தாமோ 
பிறவி மேலவதாரங் கொள் பிள்ளையி னுயிருகோலே 
பிறை மகன் புயலுந் தேளில் பேரொளியரவஞ் சாபம் 
இறை குடம் காரி சேலில் இந்து கே திரட்டை மீதே 

இப்படிப்பட்ட முகானுபாவ ருடைய சரித்திரத்தை 
எடுத்துரைப்பது பிறப்பில் சிறிய சாக்கை வடிவமாக இருக் 


இரமணோபாக்கியானம் 


கிற என்னால் இயலுமோ என்று புசுந்த மாமுனிவர் அவை 
யடக்கக் கூறுகின்றார் . பூமியிலே அவதரிக்கிற இந்தப் பிள் 
ளையின் ஜாதகத்தை இனிச் சொல்கின்றார் : லக்னம் துலாம் , 
புதனும் சுக்கிரனும் விருச்சிகத்தில் , சூரியனும் ராகுவும் 
தனுசில் , குரு கும்பத்தில் , சனி மீனத்தில் , சந்திரனும் 
கேதுவும் மிதுனத்தில் , 
6. சேய் தகரிது நவக் கோள் திகழ் பிரமாதி மார்க்கம் 
வாய்ந்த பன்னாறில் சோம வாரமாம் புனர்ப் பூசத்தே 
வெயிலவனு தயஞ் சென்ற மேல் தசத் தெட்டு நாழி 
பயனைந்துவிகடி மற்றும் பரையில் நாலிமையில் மூன்றே 

அங்காரகன் மேஷத்தில் ஆக நவக்கிரகங்கள் ராசிச் சக்க 
ரத்தில் நிலை கொண்டிருக்க , பிரமாதி வருஷம் மார்கழிமாதம் 
16 - ஆம் தேதி சோமவாரம் புனர்ப்பூச நக்ஷத்திரத்தில் சூரி 
யோதயாதி 48 நாழிகை 5 விநாடி . 4 தற்பரை 3 இமைப் 
பொழுதில் 


சனி 


அங்கார 
கன் 


சந்திரன் 


சூரியன் 

சுக்கிரன் 


புதன் 


ஸ்ரீ இரமண மஹரிஷிகள் 


அவதார விசேஷம் 


9 


7. வர அவதார மாதல்வழுதி நாட்டரிய மேலாம் ( யென்றே 
பெருமையார் தலத்தி லொன்றாய்ப் பெருந் திருச்சுழிகை 
வருவதில் கிழமேல் வீதி மறலிவாய் சொந்த இல்லில் 
கருநான்கில் மறையோனென்னக்காண்கின்றமரபின்மீதே 

இவர் அவதரிப்பர் . பாண்டிய நாட்டுப் பெரிய தலங் 
களுள் ஒன்றாகிய திருச்சுழிகை என்னும் ஊரில் கிழமேல் 
வீதியில் தெற்கு நோக்கிய வாயிலுள்ள வீட்டில் அன்னைக்கு 
நான்காம் கர்ப்பத்தில் பிராமண குலத்தில் இவர்தோன்றுவர் . 
8. தந்தார்செய் தவமோ இந்தத் தரைசெய்மாதவமோஅன்றி 
எந்த மாதவத்தினாலோ இவன் மகவாகத் தோற்றும் 
தந்தைகேள்வியினாலின்பம் தழைப்பனாம்பயனென் இந்த 
மைந்தன் காட்சியைக் காணற்கு மாதவம் புரிந்திலானே 

அந்தக் குடும்பத்தில் இவர் மகவாகத் தோன்றுவது 
பெற்றோர் பூர்வத்திற் செய்த புண்ணிய கருமத்தின் பயனே 
யாகும் . புண்ணியத்தின் பயனாலன்றி இத்தகைய மக்களைப் 
பெறுவது இயலாது . மானிடராய்ப்பிறந்தவர் ஒவ்வொரு 
வரும் பூர்வத்தில் புண்ணிய கர்மமும் பாபகர்மமும் செய்த 
வரேயாவர் . இப்படிப்பட்ட மிசிரகர்மத்தினாலேயே மானி 
டப்பிறவி வாய்க்கின்றது . இவ் விருவகைக் கருமங்களின் 
தன்மையை அனுசரித்து அவரவர் பிறக்கும் குடும்பமும் , 
ஸ்தலமும் , பந்துவர்க்கமும் , சிநேகி தமண்டலமும் ஏற்படும் . 

ருணானுபந்த ரூபேண பசுபத்னி ஸுதாலயா ? ” . 
மனைவி மக்கள் , பசுவாதிகள் , வாஸஸ்தலம் முதலியன வாய்ப் 
பது அவரவருடைய பூர்வகர்மப்பயனை பனுசரித்தேயாகும் . 
இவர்கள் ஒருவருக்கொருவர் உள்ள ருணானுபந்தத்தி 
னால் உறவினராகவோ , உற்ற நண்பர்களாகவோ இப் 


10 


இரமணோபாக்கியானம் 


வினை. 


பிறவியில் இணைகிறார்கள் . ருணம் என்பது, கடன் எனப் 
பொருள் படும் . ஒருவர் மற்றவருக்கு முற்பிறப்பிற் பட்டிருக் 
கிற கட 

டனை இப்பிறப்பில் தீர்த்துக் கொள்வதற்காகவே அவர் 
கள் இங்கனம் இணைகிறார்கள் . கடனைத் தீர்த்துக் கொள் 
ளும் வகை யாதெனின் , ( காஞ்சனம் கர்மவிமோசனம் ) 
முக்கியமாகப் பணத்தைக் கொடுப்பதனால் காமம் தொலையும் , 
கடன் அடையும் . இதுவல்லாமல் , தேகப்பாடு படுவதனா 
லும் , மனவருத்தப்படுவதனாலும் பூர்வத்திற் செய்த வி 
குப் பரிகாரம் எற்படும் . இவ் வியற்கைவிதியை யனுசரித் 
தே நமது கோர்ட்டுகளிற் குற்றவாளிகளுக்கு ரொக்க அ . 
ராதமாவது , சரீர தண்டனையாவது , மனவருத்தம் உண்டாக் 
கத்தக்க கடினமான வேலையாவது , இவையெல்லாமுமாவது 
அவரவருடைய குற்றத்திற்குத் தக்கபடி விதிக்கப்படுகின் 
றது . கர்மத்தைத் தொலைக்கப் பணத்தைச் செலவிடா 
விட்டால் சரீர கஷ்டமாவது , மனவருத்தமாவது , இவ்விரண் 
மொவது அனுபவித்தே தீரவேண்டும் . எதுபோலவெனின் , 
கோர்ட்டார் விதித்த அபராதப்பணத்தைச்செலுத்தாதவருக் 
குச் சிறையிருப்புக்காலம் நீடிக்கப்பெறுவதுபோலவாம் . முற் 
பிறப்பில் ஒருவருக்கொருவர் ஏற்பட்டுள்ள ருணம் ( கடன் ) 
மேற் சொல்லிய வகைகளில் தீர்ந்துபோன வுடனே , ஒருவ 
ருக்கொருவர் சம்பந்தமில்லாமற் பிரிந்து போவர் , அல்லது , 
இறந்துபோவர் . 

- இந்த மகானை மகனாகப் பெறுவதற்கு இந்தப் பூமியும் 
பூர்வத்திற் புண்ணியம் செய்திருக்கவேண்டும் . இன்றேல் , 
இவர் அவதரிக்கமாட்டார் . இங்கு அன்றி எந்த மாதவத் 
தினாலோ என்று சொல்லியிருப்பதனால் , இந்நாளிலுள்ள 
ஜனங்களாகிய நாம் . பூர்வத்திற் செய்த புண்ணியத்தினாலேயே 


தந்தையின் தவப்பயன் 

11 . 
நம்முடைய காலத்தில் இவர் தோன்றவும் , இவரை நாம் 
காணவும் , வழிபடவும் , இவரைப்பற்றிப் பேசவும் அனு 
கூலம் வாய்ந்துள்ளோம் என்பது பொருந்தும் . ஆனால் , 
இக்காலத்திலுள்ளவர்களாகிய நாம் எல்லோருமே புண்ணியம் 
செய்தவர்களென்று சொல்லிக்கொள்வது அதிசயோக்தியா 
கும் . ஆதலால் , இக் காலத்திலுள்ள நம்முள் ஒருவரோ , 
சிலரோ , இந்தப்புண்ணியம் செய்திருக்கவேண்டும் . நல்லா 
ரொருவருளரேல் அவர் பொருட்டெல்லார்க்கும் பெய்யும் 
மழை 

” என்பது போல , நம் எல்லோர்க்கும் இவர் இப் 
போது வாய்த்துள்ளார் . 

இவர் பிறக்கும் தருணத்தில் தந்தையார் வீட்டிலாவது , 
ஊரிலாவது இருக்கத்தக்க பாக்கியம் இல்லாதவராகி , இம் 
மகவுதோன்றிய வர்த்தமானத்தை வேறு ஊரிலிருந்து கேட்டு 
இன்புறுவர் . நேரிலிருந்து அனுபவிப்பதை ஒப்பிட்டு இஃது 
ஓர் இன்பமாகர்து . ஏற்கெனவே , தந்தை புண்ணியவசத் 
தால் இம் மகவைப் பெறுவர் எனச்சொல்லி , அடுத்தவரியில் 
இந்த மைந்தன் காட்சியைக் காணற்கு மாதவம் புரிந்தி 
லானே என்று சொல்லியிருப்பதனால் , இந்தத் தந்தையின் 
குடும்பத்தில் இம் மகன் பிறக்கத்தக்க அளவே . தந்தை 
புண்ணியம் செய்தவரென்றும் , மகன் உற்பவிக்கும் காட் 
சியையும் , தவத்திற் சிறந்து விளங்கும் காட்சியையும் காணத் 
தக்க பெரும் புண்ணியம் செய்ய வில்லை யென்றும் அர்த்த 
மாகும் . பிரசவக்காட்சியை ஆடவர் நேரே காண்பதற்கில்லை 
யெனினும் , அந்தத் தருணத்தில் வீட்டுக்குள் அருகிருந்து 
அவ் வைபவத்தை அனுபவிப்பதே காட்சியெனத் தகும் .. 
பசுமாடு கன்று ஈனும் காட்சியைக் காண்பது புண்ணியமென் 
பர் . அந்தப் புண்ணியத்தைப் பெற வெண்ணிப் பெரியோர் 


13 


இரமணோபாக்கியானம் 


அந்தச் சமயத்தில் விரைந்து வந்து அப் பசுவைத்தரிசிப்பர் . 
அதுவே அரிய புண்ணியமானால் , தவப் பெருமை வாய்ந்த 
மகானின் உதயதரிசனம் மற்றெத்துணைப் புண்ணியமாகும் ! 
பூபதனமானபின் சிசுவைத் தரிசித்துத் தந்தை கொண்டா 
டலாமே . 

அவ்வளவு புண்ணியம் அவர் செய்யவில்லை 
யென்பதாம் . 
9. தன் பெயர் வேங்கடத்தின் தலமுறை ரமணனென்பார் 
அன்னையாளழகி யாவாள் அப்பன் சுந்தரனேயாக 
தன் பிதுர்நிதி உபாயன் தரும் புகழரசாங்கத்தில் 
மன்னும் வாதெடுத்துக் கூறும் வகையிலூதிய முளானே 

இந்த ஜாதகருடைய பெயர் வேங்கடரமணன் என 
வரும் ; தாய் அழகம்மாள் எனப்படுவள் ; தந்தை சுந்தரர் 
எனப்படுவர் . அவருக்குப் பிதுரார்ஜித சொத்து சொற்பமே . 
அவர் அரசாங்கத்து நியாய சபைகளில் வழக்குரைக்கும் வக் 
கீல்தொழில் செய்து பணம் சம்பாதித்து , அந்தத் தொழிலில் 
புகழோடு விளங்குவர் . 


10. தந்தையின் துணை பல்வாறு தருமேக மொன்று நன்றே 

அந்த மார்க்கத்திலின்பம் ஆகியென் இவர்க்கு லாபம் 
வந்தவாறி ரண்டா மாண்டில் மாரகமாம் பெற்றோனே 

ஜாதகாது தந்தையோடு பிறந்த சகோதரர்கள் பலர் 
உண்டெனினும் அவர்களுள் ஒருவரே நிலைத்திருப்பர் . அந்த 
வர்க்கத்தினால் இன்பம் உண்டாயினும் ஜாதகருக்கு அதனால் 
வரத்தக்க லாபம் என்ன ? இவருக்குப் பிரயோஜனமில்லை . 
இவர் பிறந்து பன்னிரண்டாம் வருஷத்தில் தந்தையார் 
பரலோகம் சேர்வர் . 


அன்னையினுயர்வு 


13. 


11. பெற்றவள் நல்லாளிந்தப் பிள்ளையின் சதுர்பான் மூன்றில் 

அற்றிடு மாவி யந்த அன்னை யாட்கி வனாலேயே 
பெற்றமும் குறையிலாத பெருமையு முடைய ளாமே 
சொற்றுந் தாய்வழி மார்க்கத்தும் சுபமின்றாம் சோதராலும் 

சீலம்மிக்க நல்லாள் என்னும் உத்தமியாகிய தாயார் 
புண்ணியம்மிக்கவ ளானமையின் 

தீர்க்கமாயிருந்து , இவருக்கு 
43 ஆம் வயதில் காலகதியடைவள். இந்த ஜாதகராலேயே 
தாயாருக்குக் குறைவில்லாத பொருளும் பெருமையும் வாய்க் 
கும் . தாயாரின் வழிச்சுற்றத்தாலும் சகோதரராலும் நன்மை 
இல்லை . பெற்றம்- எருது , பசு , அஃதாவது, கோதனம் . முன் 
னாளில் ஐசுவரியத்தைக் குறிப்பதற்குக் கோவிருத்தி ( செல் 
வப்பெருக்கு ) என்று சொல்வர் . அவரவருக்குள்ள ஏர் மாடு 
களையும் கறவைமாடுகளையும் பார்த்தே ஐசுவரியத்தைக்கணிப் 
பர் . இன்றைக்கும் நீலகிரியிலுள்ள மலைநாட்டு ஆதிக்குடிக் 
ளாகிய தொதவருள் அதிக சங்கியையான எருமை வைத்துக் 
கொண்டிருப்பவனே பணக்காரனாக விவகரிக்கப்படுவன் : 
பத்துலக்ஷம் ரூபாய் நம்மவரில் ஒருவனுக்கு இருக்கிறதெனச் 
சொன்னால் , இந்தத் தனவானை அவன் கனவானாகக்கொள்ள 
மாட்டான் ; தனவான் என்றுசொல்லின் , எத்தனை எருமை 
கள் உடையவனென வினவுவான் . 

இந்த ஜாதகராலேயே தாயாருக்குப் பொருளும் பெரு 
மையும் வாய்க்கு மெனச்சொல்வது விந்தையாகத்தோன்றும் . 
ஏனெனில் , இவர் உத்தியோகம் செய்தோ , வியாபாரம் பண் 
ணியோ , பணம் சம்பாதிக்கக் கூடிய தொழில்கள் செய்தோ 
ஊதியம் பெறுபவரல்லர் . ஆயினும் , இந்தப் புண்ணியவான் 
மகவாகத் தோன்றிய தனால் அவ் வம்மைக்கு ஈசுவரன் எவ் 
விதத்திலேனும் , எவர் மூலமாகவேனும் படியளந்து குறையில் 
லாமலும் கௌரவமாகவும் வைத்துப் பாலிப்பர் . இவருடைய 


14 


இரமணேபாக்கியானம் 


சகோதரர் மூலமாகப்பொருள் கிடைத்து அவ்வம்மை சௌக் 
கியமாயிருப்பினும் , அந்தச் சகோதார்களுக்குப் பொருள் 
வாய்ப்பது அவர்களுடைய திறமையினாலும் அதிருஷ்டத்தி 
னாலும் அன்று . இவருடைய பாக்கிய வசத்தினாலே அவர்க 
ளுக்குப் பணம் வாய்க்கும் . இப்படியும் உண்டோவெனின் , 
நல்லதிருஷ்டமுள்ள ஸ்திரீயொருத்தி சாமானியமானவனோ 
ருவனுக்கு மனைவியாக சேர்ந்தால் , அவள் சௌக்கியமாகவும் 
சிறப்பாகவும் இருக்கவேண்டியதன் பொருட்டு , அவளு 
டைய அதிருஷ்ட வசத்தினால் , கணவனுக்குப் பெயரும் , 
பணமும் , புகழும் , பெருமையும் வாய்ப்பதைப் பார்த்திருக் 
கிறோம் . அம் மனைவி இறந்துபோனபின் அக் கணவன் சம் 
பத்தில்லாமல் துன்பப்படுவதையும் பார்த்திருக்கிறோம் . இது 
காரணமாகவே " ஏர் பிடித்தவன் என்ன - செய்வான் பானை 
பிடித்தவள் பாக்கியம் ” என்னும் பழமொழி ஏற்பட்டிருக் 
கின்றது . அவளுடைய பாக்கியத்தை யனுசரித்து நிலத்தின் 
விளைவு ஏற்றத்தாழ்வுறும் என்னும் உண்மை பிரஸித்தம் . 
இங்ஙனம் ஒருவருடைய நல்லதிருஷ்டத்தினால் மற்றொரு 
வருக்குச் சம்பத்து உண்டாகும் . அண்ணன் தம்பிகள் 
அவிபக்த குடுட்டமாக இந்நாட்டில் வாழ்ந்து வந்ததற்குரிய 
காரணங்களுள் இக்கொள்கை முதன்மை யான தாகும் . இது 
போல , சமணருடைய பாக்கியத்தை யனுசரித்து இவரை 
மகனாகப் பெற்ற தாய் பெற்றமும் குறையிலாத பெருமையு 
முடையளாமே . 
12. தன் துணை இரண்டு நான்கு சார்ந் தென்ன அவர்களாலே 

இன்னலே தனக் குண்டல்லால் யாதொரு பயனுமில்லை 
முன்னவன் கொடிதே இந்த மூர்த்தியை மூர்த்தியாக்கும் 
சின்னவன் பெண்டு பிள்ளைச் செயலெலா மனுபவித்தே 


சகோதரர் 


15 


கன 


இவருடன் பிறந்தவர்கள் ஏழெட்டுப்பேர் இருந்த 
போதிலும் அவர்களால் இவருக்குத் துன்பமேயல்லாமல் எவ் 
விதமான பயனும் இல்லை . இவருடைய தமயனார் கொடுஞ் 
சித்த முடையவராயிருப்பர் ; இவரைக் கண்டித்துத் தண் 
டித்து உறுக்குவர் . இவருடைய தன்மையை உள்ளபடி உணர 
மாட்டார் . உணராமல் அவர் இவருக்குக் கொடுமை செய் 
வதனாலே இவர் கஷ்டம் பொறுக்கமாட்டாமல் வீட்டினின் 
றும் வெளியேறி , உலகமனைத்தும் போற்றத்தக்க சிவமூர்த் 
தியாக ஆவர் . இப்பொருள் இந்தமூர்த்தியை மூர்த்தி பாக்கும் 
என்பதனால் ஏற்படுகின்றது . இந்த மூர்த்தியை என்னு 
மிடத்து இவ் வுருவம் வாய்ந்த சிறுவனை 

என்றும் , 
மூர்த்தியாக்கும் . என்னும் போது கருணைமிக்க 
மூர்த்தியாகச் செய்வர் என்றும் பொருள் கூறவேண்டு 
மெனத் தோன்றுகிறது . துன்பத்தினால் இன்பம் விளைவதற் 
கும் , தூர்த்தத்தினால் பரமார்த்த புத்தி உண்டாவதற்கும் 
உள்ள உதாரணங்களுள் இதுவும் ஒன்றாம் . எனவே , இவ 
ருடைய தமயனாரே இவருக்கு இப் பிறப்பில் உற்ற ஆசானாக 
இருந்து நல்வழி காட்டுவர் எனல் பொருந்தும் . தமயனார் 
கொடுமை செய்யாவிடில் இவர் இளம் பிராயத்தில் இல்லம் 
நீங்கி வெளியேறமாட்டாரன்றோ ? 

இவருக்குப் பின் பிறந்த சகோதரர் கிருகஸ்தாசிரமத் 
தில் மனைவி மக்களோடிருந்து , உலகத்து இன்பதுன்பங்களை 
யெல்லாம் அனுபவித்து , 
13. துறவு கொள் வானன்னோனின் தொல்வினை அவனூல் 

பருவந்தன் பன்னாறாண்டில் பாரிய துறவியாகி ( கூறும் 
இருதசத்துக் குள்ளேயே ஏற்றிடு மட்ட சித்தும் 
பெருகியைம் பானுள் பூர்த்திபின்னொருகவலை யுண்டாம் 


16 


இரமணோபாக்கியானம் 


பின்பு துறவு மேற்கொள்வர் . அவருக்குப் பூர்வகர்ம 
தோஷம் உண்டு . 

அவருடைய ஜாதகத்தை இந் நாடி 
நூலில் தேடிப்பார்த்து , அந்தப் பழவினைக்குச் சொல்லப் 
படுகிற சாந்தியைச் செய்தால் அவருக்கு நன்மையுண்டு . 
ரமணர் 16 ஆம் வயதில் பெரிய துறவியாவர் ; 20 ஆம் வய 
துக்குள் அஷ்ட சித்திகளும் இவருக்குக் கைகூடும் ; 50 வய 
துக்குள் இவருடைய எண்ணம் பூர்த்தியாகச் சித்திக்கும் . 
ஆனாலும் , அதற்குப்பின் ஒரு கவலை உண்டாகும் . 

அஷ்டசித்திகளாவன ; 1. அணிமா, 2. மகிமா , 3. கரிமா , 
4. லகிமா , 5. பிராப்தி , 6. பிராகாமியம் , 7. ஈசித்துவம் , 8 . 
வசித்துவம் . இவற்றுள் அணிமா --- தன்னை அணுப்போல் 
ஆக்கிக் கொள்ளல் ; மகிமா - தன்னை மிகப் பருமனாக்கிக் 
கொள்ளல் ; கரிமா - தன்னை மிகக் கனமாக்கி (பளுவாக்கி ) க் 
கொள்ளல் ; லகிமா- தன்னை மிக இலேசாக்கிக்கொள்ளல் ; 
பிராப்தி 

-- எதையும் அடையும் சக்தி ; பிராகாமியம் - பிரபல 
மான இச்சாசக்தி (irresistible will ) ; ஈசித்துவம் --ஸர்வாதி 
பத்தியம் ( பிரபுத்துவம் , supremacy ) ; வசித்துவம் - எல்லாம் 
தன் வசமாக்கிக்கொள்ளும் சக்தி . 
14. இருடியின் செயலநேகம் இறப்பறுத்திடும் மார்க்கத்தே 

மருவுவான் சாயுச்சத்தின் வகையெலாம் பின்பாகத்தின் 
தருமின்று தவச்சார்வுக்குச் சார்கின்றே னாகையாலே 
மருமதி இரட்டை யாங்கால் வருந்திசை பாகத்தாலே 
வருமற்ற விவரமிந்த மாமறை வாழியம்மா 

இந்த ரீஷியின் செயல்கள் அநேகம் . இவர் அன்னை 
வயிற்றில் - மறுபடி பிறக்காத வழியைக் கடைப்பிடித்துத் 
தவத்திலிருந்து சாயுஜ்யம் பெறுகிற விவரங்களை 


வகை 


இறப்பறுத்தல் 


17 


இதற்கு அடுத்த பாகத்திற் சொல்வேன் . இப்பொழுது 
நான் தவம் புரியப் போகின்றே னாதலால் , இதற்கு அடுத்த 
படியாக மிதுனத்தில் சந்திரன் வரும்போது தசாபுக்திகளைத் 
தழுவி விவரம் சொல்வேன் என்கின்றார் காக்கையர் . இந்த 
நாடிக்கு முன்னுரை எனத்தக்க முதற்பாகம் இந்தச்செய்யு 
ளோடு பூர்த்தியாயிற்று. 


இறப்பறுத்திடும் மார்க்கம்.-- இறப்பை அறுத்திடலா 
வது சாவில்லாமற் செய்துகொள்ளல் . இப்படிச் சொல்வத 
னால் பாஞ்சபௌதிக தேகத்தை அழியாமற் காப்பாற்றி 
வைத்துக்கொண்டு , கூண்டோடு கைலாசம் போவதென் 
பது கருத்தன்று . இப்படிப் பொருட்படுத்திக்கொள்வது 
விபரீத பாவனையாகும் . செத்தவர் பிழைப்பரென்று கைத் 
தாளம் போடுங்கள் என்னும் வார்த்தைக்கு , இறந்துபோன 
வர்கள் பிழைத்தெழுந்து வருவார்களென்று நம்பிச் சிலர் , 
அல்லது , பலர் வீணர்களானாரென்று நாம் கேட்டிருக்கிறோம் . 
அதனால் , சாவில்லாமற் செய்துகொள்ளல் என்று அர்த்தம் 
செய்துகொள்வது தவறாகும் . தீர்க்கமாகத் தவம் செய்து 
திருப்தி அடைகிறவரையில் தேகத்தை அழியாமற் காத்து 
வைத்துக்கொண்டு , பின்பு அதனை நீத்து , மறுபடி ஜனன 
மெடாமல் சாயுஜ்யம் பெறுவதே இறப்பறுத்தல் எனத் 
தகும் . ஆன துபற்றி , இறப்பறுத்திடும் மார்க்கம் என்பதை 
‘ மறுபடி பிறக்காத வழி என மேலே பொருட்படுத்தினோம் . 


இறப்பறுத்திடும் மார்க்கம் இன்னதெனத் திருமூல நாய 
னார் இங்கனம் குறிக்கின்றனர் : 

2 


18 ) 


இரமணோபாக்கியானம் 


கா 


மா 


ன 


ஏற்றி யிறக்கி யிருகாலும் பூரிக்குங் 
பற்றைப் பிடிக்குங் கணக்கறி வாரில்லை 
காற்றைப் பிடிக்குங் கணக்கறி வாளர்க்குக் 
கூற்றை யுதைக்குங் குறியது வாமே 
நாசிக்கதோமுகம் பன்னிரண் டங்குல 
நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லையேல் 

சித்தி மாயோகம் வந்து தலைப்பெய்துக் 
தேகத்துக் சென்றுஞ் சிதைவில்லை யாகுமே 
மூலத் துவாரத்தை முக்கார மிட்டிரு 
மேலைத் துவாரத்தின் மேன்மனம் வைத்திரு 
வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு 
காலத்தை வெல்லுங் கருத்தது தானே 
கடைவா சலைக்கட்டிக் காலை யெழுப்பி 
டைவாச னோக்கி யினிது ளிருத்தி 
மடைவாயிற் கொக்கு போல் வந்தித் திருப்பார் 

உடையாம லூழி யிருக்கலு மாமே . 
15. இரவி மதிவாழ் நிலையம் எங்கே யென்று 

எட்டியெட்டி யண்ணாந்து பார்த்துப் பார்த்துக் 
கருவி கரணங்களை வேரறவே கெல்லிக் 

கட்புலனில் மெய்ப்புலனாங் கருத்தை நாட்டிப் 
பிதிராதொன்பது வாயிலொருங்கே சாத்திப் 

டெம்மானார் நிற்கும் நிலையுற்று நோக்கி 
அதிரவருங் குண்டலித்தார் வட்டந் தன்னில் 

அயராதே யூதுமன் பரகத்தின் மீதே 
இம் மாவாக்கிய நாடியின் முன்னுரை யெனத் தக்க 
முதற் பாகத்தைச் சொல்லி முடித்து , ஜீவிய சரித்திர விவர 
மடங்கிய இரண்டாம் பாகத்தை முதலிடு மளவில் காப்புப் 
பாவாகக் காக்கையர் இச்செய்யுளைப் பாடியுள்ளார் . 


அவையடக்கம் 


19 


பிதுராது - சிதறாமல் . 
16. மதியிலே ரவி யொன்றாகும் வழியிலேவிழி நின்றோங்கும் 

கதியிலே நிதி யுண்டாக்கும் கபாட மாங்கள்ள வாயல் 
அதிரவே யூதி யூதி ஆறிரண்டொடு பன்னாறும் 
முதிரவே பூக்கும் வாசி முட்டியே திறந்த ஜோதி 

இதுவும் காப்புச் செய்யுள் . 
17. வழியிலே விழி தொகுத்த வாறறிந் துயரப் பாய்ந்து 

மழுவிலே யுருகுவான் போல் வரவெட்டவெறும் வெளிக் 
தழுவியே யுலகந்தானே தானாகி நின்ற ஞானம் ( குள் 
முழுகிய தொண்டர் தேடும் முதல் வியே ஞானரூபி 

இதுவும் காப்புச் செய்யுள் . 
18.சிற்றறிவுற்ற காக்கை செகத்தின் மாதவத்தின் மேலாம் 

நற்றவ மதலைக் காமுன் நவின்ற மாவாக்கியத்தின் 
பிற்பகர் பாகத்தன்மை பேசு வாமுயிரு கோலில் 
சொற்று மால் புயலோன் தேளில் சூரியன் போகிவில்லே 

அற்ப ஞானமுள்ள காக்கை வடிவமாக இருக்கிற நான் , 
பூலோகத்தில் பெரிய தவம் செய்தவர்களுள் சிறந்து விளக் 
எத்தக்க உத்தமமான தவக் குழந்தைக்காக முன்னர்ச் 
சொல்லிய மாவாக்கிய நாடியின் இரண்டாம் பாகத்தைச் 
சொல்வேனாக என்று இசைந்து , இது முற் பாகத்திற் 
சொன்ன புருஷனுடையதே என்று தெரிவதற்காக இங்கு 
மறுபடி ஜாதகத்துக் கிரக நிலையைக் காகபுஜண்ட மாமுனி 
வர் சொல்லத் தொடங்குகின்றார் . 

உயிர் - லக்னம் ; கோல் - துலாம் ; பயலோன் - சுக்கி 
ரன் . கேர் - விருச்சிகம் , போகி - ராகு , வில் - தனுசு . 


50 


இரமணோபாக்கியானம் 


19. கோன் குடம் காரி மீனம் கூமன்மை இந்து யாழே 

பானுவின் பகைவனாகப் பகர் பிரமாதி மார்க்க [ ரம் 
மான சோடசத்தீர் பானேழ் மனைவியை யுடையன் வா 
தான் தளர்து தியை ஏழ்மீன் சதுர்பானெண் கடிகைமேலே 

கோன்- குரு; குடம் --- கும்பத்தில் ; காரி - சனி ; மீனம் 
மீன ராசியில்; கூமன்- குஜன் ; மை - ரிஷபராசியில் ; இந்து 
சந்திரன் ; யாழ் - மிதுனத்தில் ; பானுவின்பகைவன் - கேது 
( வும் மிதுனத்தில் ); பிரமாதி பிரமாதி வருஷம் ; மார்க்கம் - 
மார்கழி மாதம் ; சோடசம் - 16 - ஆம் தேதி ; ஈர்பானேழ் .... 
வாரம் - திங்கட்கிழமை ; தளர்து தியை -கிருஷ்ணபக்ஷம் துவி 
தியைத்திதி ; ஏழ்மீன் - புனர்ப்பூச நக்ஷத்திரம் ; சதுர்பா 
னெண்கடிகை மேலே- 48 நாழிகைக்கு மேல் , 
20. விகடிகையைந்தாமற்றும் விளையுகண்ணிமையின் மூன்று 

உகளிரு பரையு மாக உதிக்குஞ்சேய் வழுதிநாட்டில் 
பகவதிச தானந்தர்க்கும் பரனருள் செய்யுஞ் க்ஷேத்ரம் 
பகர் திருச்சுழிய லேன்னப் பாலிக்கும் தனுள்ளாக 
(புனர்ப்பூசம் கூடிய சுபதினத்தில் இரவு 18 நாடு 

நாழிகை) 
5 விகடிகை, பரை நான்கு , இமை மூன்றுக்கு இந்தச் சேய் 
உதிப்பான் . இவன் பாண்டி நாட்டில் பார்வதி தேவியாருக் 
கும் சதாநந்த முனிவருக்கும் பரமசிவன் அருள்புரிந்த 
க்ஷேத்திரமாகிய திருச்சுழியல் என்னும் தலத்தில் பிறப் 
பான் : மதுரைக்குக் கிழக்கு 12 மைல் தூரத்திலுள்ள திருப் 
பூவனம் என்னும் ரெயில் ஸ்டேஷனில் இறங்கித் தெற்கே 
12 மைல் தூரம் சென்றால் இந்த ஸ்தலத்தை அடையலாம் : 
12 மைல் தூமமும் நல்ல பாதை . இது பார்வதி தேவியார் தம் 
மைச் சிவபெருமான் மணம்புரியும்படி பூஜித்த ஸ்தலம் ; சதா 
நந்த முனிவர் முதலியோர் பூஜித்து அருள் பெற்ற ஸ்தலம் . 


ஜனனகாலப்பயன் 


21 


21. அத்தன் சுந்தர மாந்தாயா ளழகியாம் வேங்கடத்தே 

சித்தியாம் ரமணனாகச் சேய்வருமிவனின் மாட்சி 
எத்தனை விதத்திலாக இயம்பினுந் தகுதியாகும் 
முத்தர்கோன் திசையில் பாக்கி மொழிமதி யறுபானாறே 

தகப்பனார் சுந்தரமய்யர் எனப்படுவர் , தாயார் அழகம் 
மை என்னும் பெயர் வாய்ந்திருப்பாள் . இந்தப் பிள்ளை 
யின் பெயர் வேங்கடரமணன் என வரும் . இவனது மாட்சி 
யை எத்தனை விதத்திற் சொல்லிக் கொண்டாடினும் மிகை 
யாகாது . ஜனன காலத்தில் குரு தசையில் பாக்கியுள்ளது 
5 வருஷம் , 6 மாதமும் , 
22. தினத்தி லாறரையு மென்னத் திகழ் புயலூணில் பாக்கி 
எனல் பன்னெண்ணரையாகும் நாள் இதன்பலன் பயந்தா 

( ர்க்கூழின் 
தனித்த வமிவனைச் சேயாய்த் தாங்கி இவ் வுலகி லீய 
அனைத்துயிரும் மகிழ்ந்த அஃதிவர் புலன் தோற்றாதே 
நாள் 6 , நாழிகை 30 ஆகும் . 

சுக்கிர புக்தியில் 
பாக்கியாயிருப்பது 18 நாள் 30 நாழிகை. இக்காலப் பகுதி 
யின் பலன் என்னவெனில் , பெற்றோர் பூர்வத்தில் இயற்றிய 
விசேஷமான தவத்தின் பயனாக இந்தச் சேயைக் கர்ப்பத் 
தில் தாங்கி இவ்வுலகினுக்கு ஈவர் . சாதாரணமாகப் பிள்ளை 
பிறந்தால் அவனுடைய நக்ஷத்திரத்தையும் லக்கினத்தையும் 
தசாபுக்திகளையும் கணித்துப் பார்த்துத் தாயாருக்கு ஆகாது , 
அல்லது , தகப்பனாருக்கு ஆகாது , அல்லது , மாமனுக்கு 
ஆகாது ; சந்திரனுக்கு அர்ச்சனை செய்யவேண்டும் , கேதுப் 
பிரீதி செய்யவேண்டும் , சனீசுவானுக்கு விளக்குப் போட்ட 
வேண்டும்- என்று முதலாகச் சாஸ்திரங்கள் சொல்வதைக் 


22 


இரமணோபாக்கியானம் 


கேட்டிருக்கிறோம் . " இந்தப் பிள்ளை பிறந்த முகூர்த்தத்தின் 
பயனும் , தசாபுக்தியின் பயனும் என்னவெனில் , பெற்றோர் 
பூர்வத்திற் செய்த விசேஷமான தவத்திற்குரிய பிரயோ 
ஜனத்தை அடைவதேயாம் . அதுவுமல்லாமல் , உலகத்தி 
லுள்ள ஆன்மகோடிகளெல்லாம் மகிழ்வுறும் . ஆயினும் , ( சந் 
திரகிரகணம் நேரும் ; ஆனால் , தென்னிந்தியாவில் தெரியாது 
என்பது போல ) அனைத்துயிர்க்கும் உண்டாகத்தக்க மகிழ்ச் 
சியை இந்தப் பிள்ளையைப் பெற்றோர் உணரமாட்டார் . புய 
லூண் - சுக்கிரபுக்தி . 


23. வானுளார் மகிழ்ச்சி காட்டும் வகைமழைவருஷிப்பாகும் 

மானவருமை யோடாங்கு மருத்துவருரு வினோராய்த் 
தானுவந்து தவிகாட்டும் தகுதியாருறவார் போன்று 
வானவரொடு தவத்தார் மாதவர்களிப்பா ரன்றோ 

தேவர்கள் தமக்குள்ள மகிழ்ச்சியைக் காட்டுவதற்காக 
மழை பெய்விப்பர் . மானை ஏந்திய சிவபிரான் உமாதேவியா 
ரோடு மருத்துவர் உருக்கொண்டு பிரசவ அறையில் வந்து 
உதவி - செய்வர் ; தேவதைகளும் , தவசிகளும் , மாமுனிவர்க 
ளும் உற்றார் உறவினரைப் போலக் களிப்புறுவர் . 
24. தந்தையிம் மகவின் பேறு சார்ந் தனுபவித்தற் கில்லா 

முந்தையூழ்வினை யோனந்த முறையினாலிதுசேய் தோன் 
அந்தநா ளருகில் நிற்கும் அருந்தவ மடைந்திலானே ( றும் 
பிந்துநாள் கேள்விமூலம் பிறப்பறிந் துவப்பானம்மா 

தேவர் முதலாயினோர் கண்டு களிப்புறும் இந்த பா 
கியத்தைத் தாம் பெற்றவரா யிருந்தும் தந்தையானவர் அரு 
கிருந்து அனுபவிப்பதற்கில்லாத ஊழ்வினையுடையவர் . ஆத 
லால் , மறுநாள் கேள்வி மூலம் அறிந்து சந்தோஷிப்பார் . 


வக்கீல் தொழில் 


23 


. 


25. வாதடர் நீதிச்சாலை மன்னர் கோலாற்றும் நூற்குப் 

போதனை தகுதியாகப் பொய் மெய்யாய் மெய்யே பொய் 
சாதனை புரிவார்க்கிந்தத் தவன்புவி வருவானென்ற ( யாய்ச் 
போதனையாரே சொல்லிப் பொருந்துதல் தகுதியாமோ 

நியாயஸ்தலத்தில் அரசாங்கச் சட்டத்து வாக்கியங்க 
ளைச் சமயத்திற்குத் தக்கவாறு பொருட்படுத்தி மெய்யைப் 
பொய்யாக்கிப் பொய்யை மெய்யாக்கி வியவகரிக்கும் தன்மை 
யுடைய இந்தத் தந்தையார் இப்படிப்பட்ட மகன் 
தோன்றுவானென்று தாமே அறிந்துகொள்வது இயலாது . 
மற்றவர் சொல்லி அவர் மனத்தில் பொருந்த வைப்பது எங் 
கனம் அமையும் ? 

வக்கீல் வேலை உத்தம ஜீவனோபாயம் அன்றென்று 
காக்கையர் இங்குச் சூசிப்பிக்கின்றனர் . 

அது பாப காரிய 
மென்றும் கருதுகின்றனர் . அப்படி நினைப்பதற்குக் காரண 
மும் கூறுகின்றனர் . நாட்டில் நாம் பார்த்த அளவில் வக்கீல் 
தொழில் செய்து மிக்க பிரபல மெய்திப் பளபளப்பாயும் சிறப் 
பாயும் விளங்கினவர்களின் குடும்பங்கள் பின்னர் இருந்த 
இடம் தெரியாமற் போயிருக்கின்றன. எல்லாருக்கும் வாழ்வு 
தாழ்வுகள் உண்டெனச் சொல்வதுபோலல்லாமல் இவர்கள் 
விஷயத்தில் தாழ்வு அதிகமாகவும் கடுமையாகவும் காண்கின் 
றது . இதுபோலவே , வேறு சில தொழில்களும் வியாபாரங் 
களும் பாபமானவை யென்று நமது சாஸ்திரங்கள் சொல்லி 
யிருக்கின்றன . அந்த வியாபாரங்கள் செய்தவர்கள் எளிய 
வர்களாயிருந்து , ஓங்கி , மிக்க செல்வவான்களானபோதிலும் , 
சீக்கிர காலத்திற் செல்வமழிந்து சிந்தலுற்றுச் சீர்குலைவதை 
யும் நம்முடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம் . ஆனால் , 
நமது சாஸ்திரங்களின்படி நடக்கக் கடமைப்பட்டவர்கள் 


24 


இரமணோபாக்கியானம் 


இவ்வடாத வியாபாரம் செய்தால் மாத்திரமே அவர்களுக்கு 
இம்மாதிரியான குலைவு ஏற்படுகிறதெனத் தோன்றுகின்றது . 
ஆரிய தர்மத்திற்குக் கட்டுப்படாதவர்கள் இதே தொழில்க 
ளைச் செய்து பரம்பரையாக அபிவிருத்தி யடைந்து வருவ 
தையும் காண்கிறோம் . 

இந்தச் சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணபகவான் பகவத் 
• கீதை 3 - ஆம் அத்தியாயத்தில் உபதேசித்திருக்கிற வாக்கியம் 
கவனித்தற்பாலதாகும் : 

ச்ரேயான் ஸ்வதர்மோவிகுண : 
பரதர்மாத் ஸ்வநுஷ்டிதாத் 
ஸ்வதர்மே நிதனம் ச்ரேய ! 

பரதர்மோ பயாவஹ : :: 35 : 
" விதிமுறைப்படிச் செய்யப்படுகிற பாதர்மத்தைக் காட்டி 
லும் குணக்குறைவான ஸ்வதர்மம் சிரேஷ்டம் . ஸ்வதர்மத் 
தை அனுஷ்டிப்பதனால் மரணம் அடையினும் சிரேஷ்டமே 
யாகும் , பாதர்மம் நாகத்தை யடைவிக்கும் . ” 

தெய்வமுள தென்பார் தீய செயப்புகின் 
தெய்வமே கண்ணின்று நின்றொறுக்கும் - தெய்வம் 
இலதென் பார்க்கில்லை தம் இன் புதல்வர்க்கன்றோ 

பலகாலும் சொல்வார் பயன் ” 
என நமது நீதி நூல்கள் கூறும் . நீதி ஸ்தலங்களில் வழக் 
குரைக்கும் தொழிலின் 

பயனைக் கம்பநாட்டாழ்வாரும் 
சொல்லியிருக்கின்றார் . ஒரு சமயத்தில் அவர் மதுரைக்குப் 
போகும் வழியில் வெளி நிலத்தில் மஜலிசெய்து தங்கியிருந் 
தக்கால் , அவரைப் பின்றொடர்ந்து போய் அவ்விடம் சேர்ந்த 
ஔவையார் , 


முதன் மாதம் 


25 


“ கல்வியுடையீர் கருங்கானகத்திடையே 

நெல்லி இலையுதிர்ந்து நிற்பதெவன் ? 
என வினவ , டனே கம்பர் ஒளவையாரை நோக்கி , 

வல்லாய் கேள் 


உட 


வெல்லா வழக்கை விலைவாங்கி வெல்விக்கும் 

வல்லாளன் சுற்றம் போன் மாண்டு ” 
என விடை பகர்ந்தனர் . வாதடர் நீதிச்சாலை -சிவில் கோர்ட் 
டுகளும் கிரிமினல் கோர்ட்டுகளும் . மன்னர் கோலாற்றும் 
நூல் -- ராஜ்யபரிபாலனம் செய்வதற்கான ராஜாங்க ஸ்மிருதி 
கள் , சிவில் கிரிமினல் சட்டங்கள் . போதனை - அர்த்தம் , 
அன்வயம் . சாதனை புரிதல் - வாக்கு வல்லமையால் சாதித்தல் . 
26. தகும்வகை யாற்றிச் சேயை சசி நிகராகப் பேணும் 

அகல் பிணியரிட்ட பீதி ஐயமு மகன்று நன்றே 
இகநலத்துரிய செய்கை யெனல் பயலூண் செல்லாகும் 
ககன் வருமது தொண்மாதம் காணு பன்னெண் நாளாக 

குழந்தை பிறந்தவுடன் ஐஹிக சம்பிரதாயப் பிரகாரம் 
செய்யவேண்டிய காரியங்களைக் கிரமமாகச் செய்து இளம் 
பிறையைப்போல வளர்த்து வருவார் . பாலாரிஷ்ட தோஷம் 
களும் நீங்கும் . இத்துடன் சுக்கிரபுக்தி செல்லாகும் . இனிச் 
சூரிய புக்தி வரும் . அது 9 மாதம் 18 நாள் , 
27. அதிற் பிணியனை யாட்கோங்கும் அத்தனுக் கலைவுந் 

( தொல்லை 
நிதிவிய முபாயத் தேட்டின் நிலையொடு மிஃது சேயை 
மதிநிகர் பேணுஞ் சோதர் வழிச்சுப மஃது போன்றே 
நிதிநல மிருந்த மட்டும் நேர்மை பெற்றோற்காகும்மே 


26 

இரமணோபாக்கியானம் 
அந்தக் காலத்தில் தாயாருக்குச் சரீரஜாட்டியம் அதிகப் 
படும் ; பிதாவுக்கு அதிக அலைச்சலும் , தொல்லையும் , உபாய 
மான வருவாயும் , பொருள் விரயமும் இருக்கும் . இவரு 
டைய சகோதரர்வழிச்சுபமும் இவருக்கு நன்மையும் உண்டு . 
பொருள் நலம் அதிகமில்லாவிடினும் இருந்ததைக்கொண்டு 
நேர்மையோடு குடும்பத்தை நடத்தி வருவார்கள் . 
28. வயதிது மட்டும் பத்து மதிசடு திவச மின்றிச் 

செயுந்திரி தசமாம் நாழி செல்லச் சூரியனூ ணந்நாள் 
முயலியூண் வருமோ ராண்டும் மொழிசதுர் மாத மாகச் 
செயுமிதிற் பலன் களாதல் தேசரோ யகன்றுான்றே 


இதுவரை வயது மாதம் 10 , நாள் 6 , நாழி கை 30 ஆகி 
றது . இதோடு சூரிய புக்தி செல்லாகி , இனிச் சந்திர புக்தி 
தொடங்கும் . அஃது ஒருவருஷம் 4 மாதம் . இதற்குப் பலன் , 
இவருக்கு நோயுண்டாகி நீங்கும் . 


சடு - ஆறு ; ஊண் - புக்தி ; முயலி - சந்திரன் . முயல் 
போன் றவடிவ மொன்று சந்திர பிம்பத்தில் தோன்றுகின்ற 
மையின் முயலையுடையவன் ( முயலி ) எனப்பெற்றனன் . 
29. நடைதெரிந் தோடி யாடி நவையிலா தீது பாலன் 

வடிவுய ரழக னென்ன வருமிள மதியே போன்று 
தடம்புவி பரப்பாருளோர் தகுதியோனேன அக்காலம் 
இடம்தெரி யுதற் கில்லாது இளமதி யாவான் காணே 

நடக்கப்பயின்று இவர் விளையாடிக் குற்றங் குறையில் 
லாமல் வளர்ந்து , வடிவிற் சிறந்த அழகனென்று சொல்லும் 
படி யாகவும் வளர்ந்து வருவார் . விசாலமான உலகத்தைக் 
காத்தருளும் சிறந்த மகாத்மாக்களுள் இவருமொருவ 


இளமதி 

27 
ரென்று எவரும் தெரிந்துகொள்ள முடியாதவாறு அந்தக் 
காலத்தில் இவர் சிறுபிள்ளைத் தனமாக இருப்பார் . 

இளமதி - இப்பதத்திற்கு இளம்பிள்ளைக்குரிய புத்தி 
எனமேலே பொருள் படுத்தினோம் . அங்ஙனமன்றி , இளம் 
பிறைச் சந்திரனெனலும் பொருந்தும் . நாளுக்குநாள் 
பெருகிப் பௌர்ணமி யாகும்போது சந்திரன் எவ்வளவு அழ . 
காகவும் பிரகாசமாகவும் உலகத்தவர்க்குப் பரமானந்த கர 
மாகவும் தண்ணொளி வீசி யுபகரிக்கு மென்பது மூன்றாம் 
பிறைவடிவமா யிருக்கும் போது தோன்றாதது போல , ரமணர் 
அவ் விளம்பிராயத்தில் இருப்பார் என்பாம் . 
30. வெட்டெனுஞ் செய்கை பின்னில் விளைவிபத் தகல லில் 

கட்டுய ருதற் கில்லாத கவலையே ஈன்றோ னிச்சேய் லில் 
நட்டணைக் குரியோ னென்ன நாடுமம் புலியூண்செல்லும் 
ஒட்டிரண்டாண்டீர் மாதம் உகளமூன்றரையாம் நாளே 

சிறு பிள்ளைக்குரிய துஷ்டச் செய்கைகள் பின் தோன் 
றும் . இவருக்கு நேரும் விபத்துகள் நீங்கும் . குடும்பம் சீர்ப் 
பட்டு வரவில்லையே என்ற கவலையே பிதாவுக்கு அதிகரிக்கும் . 
துஷ்டப் பிள்ளை என்று சொல்லும்படியான நிலையில் இவர் 
வருவார் . இதோடு சந்திர புக்தி செல்லாகும் . 

. வயது 2 
வருஷம் , 2 மாதம் , 63 நாள் ஆயிற்று . 

நட்டணை - ஆகடியம் , அநியாயம் , கொடுமை , பரிகாசம் ; 
அம்பலி - சந்திரன் ; உகள மூன்று ஆறு . 
31. சென்ற பின் சேயோன் புத்தி தினஞ்சடு பன்னோர் மாதம் 

ஈன்றிணை மார்க்கத் தையம் நலிவோடு கயமில் லச்சீர் 
முன்நிகர்த்தீன்றோன் கொண்ட முறையின் வாதுரை செய் 

( தேட்டே 
நன்றென் - சூரரி யாலையம் நலனுயர் வகையேன் பின்னே 


28 


இரமணோபாக்கியானம் 


அதற்குப்பிறகு குஜன் புக்தி 11 மாதம் 6 நாள் நடை 
பெறும் . சகோதரவழியில் , அஃதாவது , சகோதரரில் எவருக் 
கேனும் கஷ்டமான நோய் அல்லது கண்டம் நேரிடும் . 
அப்படியிருந்து சௌக்கியமாதலும் கூடும் . வீட்டுச்சிறப் 
பும் சம்பத்தும் குறைவுறும் , நஷ்டமும் நேரும் . தந்தையார் 
செய்துவருகிற வாதுரைத்தொழில் முன்போலவே நடை 
பெறும் . அதனாலேயே குடும்பத்துப் போஷணைக்கான திர 
வியம் வந்துகொண் டிருக்கும் . ஜாதகனுக்கு உஷ்ண 
நோயால் , அல்லது அம்மைபோட்டுவதனால் , அல்லது சஸ்திர 
சிகிச்சை செய்யவேண்டி வருவதனால் , அல்லது கண்டத் 
தினால் அபாயம் நேர்ந்து , பின்பு நன்மை ஏற்படும் . இதற் 
குப் பின் வரவர ஜாதகனுக்கு நன்மை உண்டாகும் . 
32. ஆண்டின்மூன் றிரண்டு மாதம் ஆறிரண்டரையாம்நாளும் 

தாண்டின இனிரா கேற்கும் சதுர்மதி யுகள வாண்டும் 
காண்டலீர் தசநால் நாளும் கலைபயில் சாலை நோக்கம் 
ஏண்டுமென்பயனக்காலம் இவன்மனம் போன பாங்கே 

துவரையில் 3 வருஷம் , 2 மாதம் , 121 நாளும் தான் 
டின . பிறகு ராகு புக்தி , அது 2 வருஷம் , 4 மாதம் , 24 நாள் 
இருக்கும் . பள்ளிக்கூடத்திற்குப் போகக்கூடியபருவம் வந் 
தும் , பள்ளிக்குச் சென்றும் , என்ன பிரயோசனம் ? நிலையான 
பயன் ஏற்படாது . இவர் மனம் போனவாறே திரிவாரே 
யல்லாது இவருக்குக் கல்விப் பயன் கிட்டாது . ஏண்டும் - 
நிலைக்கக்கூடிய . 
33. இளங்காளை பயங்கண் டஞ்சா தெனநிற்ற லிணைச் சுபங் 

தெளிவாகினாலு மில்லின் சீர்த்தியோங்காதாகும்மே ( கள் 
கிளர்சுயத் தார்பி ணக்கும் கீழ்மையாம் பய னநேகம் 
வளர்ந் தலை நிகரே மோதி மாறுதல் பலமுன் பின்னே 


1 


இளங்கன்று 


29 


இளங்கன்று பயமறியாது என்பதுபோல ஜாதகன் வியவ 
கரிப்பன் . சகோதரர்களுக்கான சுபகாரியங்கள் நடந்தேறும் . 
ஆனபோதிலும் , குடும்பத்துச் சிறப்பு ஓங்காது . உறவின 
ருக்குள் சண்டையும் சச்சரவும் உண்டாகும் . மனத்திற்கு 
இனிமையில்லாத அற்ப வியவகாரங்கள் தோன்றி வளரும் . 
இவையெல்லாம் முன் பின்னாக , அலைபோல , ஒருபோது மே 
லிட்டு மற்றொருபோது தணிந்து , மாறிவரும் . 
34. கலைபயில் நிலையோங்காது காண்டலா முபாயமாகச் 

செலுங்குரு வயதைந் தாறு திங்களா றரையாம் நாளும் 
கலிதசை தசத்தொன் பானில் காண்சுய வூண்முன் 

( றாண்டும் 
நிலையது போன்ற நாளும் நேர்தர வதன் முற்கூறே 


கல்விப் பயிற்சி ஓங்காமல் குருதசை பூர்த்தியாகும் . 
இப்போது வயது 5 வருஷம் , 6 மாதம் , 6 நாள் , 30 நாழிகை. 
இனிச் சனி மகாதசை வருஷம் 19 இல் ஸ்வபுக்தி 3 வருஷம் 
3 நாள் நடைபெறும் . அதன் முற்பகுதியில் , 


35. தன்விபத் தகன்று நன்மை தருமிணைச் சுபமப் போன்றே 
புன்மையாம் வகைமுன் பின்னே புகழுயர் வகையே 

( ஈன்றோன் 
நன்மையோ னென்ன நாள் நாள் நாடுத லாகுங் காணே 
அன்னையாட் கயர்வில் லச்சீர் அகல்சுயக் கன்மமென்னே 


ஜாதகனுக்கு விபத்து நேர்ந்து நீங்கும் . பின்பு தேகம் 
சௌக்கியப்படும் . சகோதரர்களுக்கும் அதுபோல்வே கஷ் 
டங்கள் நேர்ந்து பின்பு சௌக்கியம் ஏற்படும் . இதற்கு 
முன்னும் பின்னுமாக மனத்திற்கு வருத்தம் தரத்தக்க காரி 


30 


இரமணோபாக்கியானம் 


யங்கள் சம்பவிக்கும் . தந்தையார் புகழ்பெறத்தக்க விதமா 
கவே வியவகரித்துக்கொண்டிருப்பர் . அவர் நாளுக்கு நாள் 
நல்லவரெனப் பலரால் கொண்டாடப் பெறுவர் . தாயாருக் 
குப் பலவீனமும் தேகச் சோர்வும் தோன்றும் . குடும்பம் 
சிறப்பாக நடைபெறும். தூரத்துப் பந்துக்களில் ஒரு கருமம் 
( அசுபம் ) ஏற்படும் . 


36. போன்ாலம் பயந்தான் பாங்கில் பொலிவோடு வியமுமாக 

அன்னைமெய் யயர்வின் நன்றே ஆமுயர் கீர்த்தி பெற்றோன் 
கன்மமுஞ் சுயத்தி லாகக் காண்டலுங் கலை மார்க்கத்தில் 
இன்னலோ னென்ன நிற்கும் இளமதி போன்றிச் சேயே 

தந்தைக்குத் திரவியானுகூலம் ; வளமையும் செலவும் 
நேரும் ; தாய்க்கு உடம்பு அசௌக்கியமா யிருந்து நன்றா 
கும் . தந்தைக்கு நல்ல கீர்த்தி வாய்க்கும் . சொந்த வழியில் 
ஒரு கர்மம் எற்படும் ; படிப்பு விஷயத்தில் இவர் பயனற்றவ 
செனத் தோன்றுவர் . இளமதிபோன்று விளங்குவர் . 
37. மருவுபிற் கூறி லந்த வளஞ்செறி வகையே யாசத் 

தெரியினு மீன்றோன் பாலின் தீதக லயர்வு மாக 
வருமரி சூட்சிதன் பால் மாட்சியே யதுகா லிவ்வாறு 
கரிகய வூணகன்றே கணக்க னூணினி யாகும்மே 

சனி தசையில் சனி புக்தியின் பிற்பகுதியில் முன் 
போலவே வளமை வாய்ந்திருந்தபோதிலும் , தந்தைக்குத் 
தேகச் சோர்வு ஏற்படும் . ஆயினும் , அதனால் தீங்கு விளை 
யாது . இவருக்குக் கண்டமெனத்தக்க பீடை யொன்று 
உண்டாகி விலகும் . இவ்வாறு சனியின் ஸ்வபுத்தி செல் 
லாகும் . இனிப் புதன் புக்தி தொடங்கும் . 


ஒன்பதாம் வயது 


31 


38. ஆண்டிரு நான்கோ டேக அயனமொன் பானாம் நாளும் 

ஏண்டநாழிகைமுப் பானும் ஏகமா லூணீ ராண்டும் 
காண்டலெண் மதியொன் பானாள் கருத்தினுக் கியன்ற 

( வாறே 
தாண்டியே திரியுங்காளைத் தன்மையோ னாமக் காலே 

ப்போது வயது 8 வருஷம் , 6 மாதம் , 9 நாள் , 30 நாழி 
கையாகும் . புதன் புக்தி 2 வருஷம் , 8 மாதம் , 9 நாள் நீடிக் 
கும் . இந்தப் பருவத்தில் இயன் றமட்டும் ஆடிப் பாடிக் 
குதித்து இவர் திரிந்துகொண்டிருப்பர் . 
39. பயந்தவராலே இல்லம் பலி தமாம் வகை நன்றென்னக் 

கயந்தரு செயல்கள் நீட்சி காணகத் திருவில் தொல்லை 
பயனிலா வகைக ளென்னப் பாலிக்குஞ் சுயத்துக்காட்சி 
பயனிழி வகையே மென் மேல் பகரிணை யாலில் சீரே 
தந்தையினால் வீட்டு வியவகாரங்கள் 

நேர்மையாக 
நடந்துகொண்டிருக்கும் . பெருமை தரத்தக்க காரியங்கள் 
அவர் செய்வர் . ஆனால் , வீட்டில் செல்வ வளக் குறைவினால் 
தொல்லையுண்டாகும் . சொந்த வழியில் சுபகாரியம் நடக்கும் . 
இனி மேன்மேலே பயன் பெறாத வழியே மிகும் . இவருடைய 
சகோதரரால் வீட்டு வியவகாரங்கள் நிர்வகிக்கப் பெறும் . 
40. தந்தைமெய் யயர்வின் மேலாய்த் 

தருஞ் சசி சுதனூண் செலல் 
வந்தபன் னொன்றா மாண்டும் 

மதியுகள் பன்னெண் நாளும் 
அந்தமாங் கடிகை முப்பான் 

அகலக்கே தேக வாண்டும் 
பிந்தாதோர் மதி யொன்பான் நாள் 
பெறப் பிதுர்க் கோய்வு நாளோ 


32 


இரமணோபாக்கியானம் 


தந்தைக்குத் தேக ஜாட்டிய முண்டாகிக் குணப்படும் .. 
புதன் புக்தி இவ்வாறு செல்லும் . அதோடு வயது 11 வரு 
ஷம் , 2 மாதம் , 18 நாள் , 30 நாழிகை ஆகும் . இனிக் கேது 
புக்தி ஒரு வருஷம் ஒரு மாதம் , 9 நாள் நடைபெறும் . இது 
தந்தையின் அந்திய காலமாகும் . 


41. கூற்றுவன் விடுந்து தோலை கொண்டுபெற் றவன் செல் 

ஏற்ற மில்லத்திலேது இடையூறுகள் மென் மேலே ( லாக 
போற்றலிச் சுதனுக் கில்லாப் புன்மையுங் கல்விச்சாலை 
மாற்றமும் நிலையில் லாத வழியினில் மனம் போகும்மே 


தந்தை யமலோகம் போய்ச் சேருவர் . பின்பு வீட்டில் 
சுக வாழ்வு எப்படி யுண்டாகும் ? மேலும் மேலும் இடை 
யூறுகள் ஏற்படும் . இவருக்குச் சௌக்கியம் இராது . 
வேறு பள்ளிக்கூடத்துக்குப் போவர் . நிலையில்லாத வழிகளில் 
மனத்தைச் செலுத்திக்கொண்டிருப்பர் . 


142. சீற்றமுந் தெய்வத் தொண்டின் சேர்க்கையி னன்பே 

( மென்மேல் 
ஏற்றமும் மதிவல் லோனாய் இசையும்நற் கால மாதல் 
ஆற்றுமா றிரண்டா மாண்டும் அகல்மதி மூன்றா மற்றும் 
ஏற்றநாழிகைமுப்பானும் இருபத்தேழ்தினமுஞ்சென்றே 

கோபக் குணமும் தெய்வத் தொண்டு செய்யும் விஷ 
யத்தில் ஆசையும் மன விரிவும் இவருக்கு உண்டாகும் . 
புத்திசாலி என விளங்குவர் . இதுமுதல் நற்காலம் வாய்க் 
கும் . இவ்வாறு வயது 12 வருஷம் , 3 மாதம் , 27 நாள் , 30 
நாழிகை செல்லாகும் . 


இல்லறவெறுப்பு 


38 


T 


43. இனிவரும் புயலோன் பத்தி இருமதி மூன்றா மாண்டும் 

எனலி தி லன்றோ தன்பால் ஏற்றமாங் கால மாதல் 
வினை தவிர் ஞானத் தாய்வின்விரைக்குயிர் பயிராங் காலம் 
எனலினிமேலாஞ் செய்கை இயம்புதற் கதிக மாமே 

இனி நடப்பது சுக்கிர புக்தி 3 வருஷம் 2 மாதம் ; இந்த 
புக்தியிலேயே இவர் உயர்வதற்குத் தொடங்குவர் . இந்தப் 
பருவத்திலே இவருடைய பழைய வினை நீங்கும் . ஞான 
மார்க்கத்தில் மனத்தைச் செலுத்துவர் . ஞானமென்னும் 
வித்துக்கு உயிருண்டாகி , அது பெருகும் காலம் இதுவே . 
44. தவவடி வன்பு தொண்டு தடாதகை வடிவே கொண்ட 

சிவவர ரருளும் ஞானச் செம்மையா மருளின் போதத் 
தவந்திக ழகவே றுப்பு மாகுதல் நாட்கு நாளே 
இவன்வழிக்கொவ்வா தான இணைத்தீங்கு மாமோர்பாலே 

இவருக்கு நாட்குநாள் தவவடிவும் , அன்பும் , ஈசுவர 
கைங்கரியமும் மேலிடும் . தடாதகைப் பிராட்டியார் வடிவா 
கச் சிவபிரானை வரித்த பார்வதீ தேவியார் இவருக்கு அரு 
ளும் ஞானத்தால் இவருக்குப் போதமும் , தவமும் , இல்லற 
வெறுப்பும் உண்டாகும் . இவை ஒருபுறமாக , இவருடைய 
வழிக்கு ஒவ்வாத சகோதரர்களால் இவருக்குத் தீங்கும் 
உண்டாகும் . 

புத்திரர் வேண்டி மலையத்துவஜ பாண்டியன் தவமி 
யற்றினன் . அவனிடம் இந்திரன் தோன்றி யாகஞ்செய்ய 
ஏவினன் . அவ்வகை யாகஞ் செய்கையில் யாகத்தில் 
பார்வதீ பிராட்டியார் மூன்று முலையுடைய குழந்தையாக 
அவதரித்தனள் . குமரியின் உறுப்பின் மிகுதியைப் பற் 
றி அரசன் கவலுகையில் அசரீரி இக் குழந்தைக்குக் கண 

3 


இரமணேபாக்கியானம் 


வன் தோன்றுகையில் ஒரு முலை மறையுமென , அரசன் கேட் 
டுக் களிப்புடனிருந்தனன். தடாதகைப் பிராட்டியார் சகல 
கலைகளும் கற்றுத் தந்தை முடிபுனைவிக்கப் புனைந்து செங் 
கோல் செலுத்தி , உலகமெலாம் வென்று , பகைவரிடம் திறை 
கொண்டு , கைலாயத்திற்கு யுத்தத்திற்குச் சென்று , நந்தி 
முதலிய சிவகணத்தவருடன் யுத்தஞ் செய்து அவர்களைப் 
பின்னிடச் செய்தனள் . இதனால் சிவமூர்த்தி யுத்தத்திற்கு 
வா , அசரீரியின் சொற்படி ஒரு முலை மறைந்தது கண்டு 
நாணிச் சோமசுந்தரராக எழுந்தருளிய சிவமூர்த்தியை 
மணந்து , குண்டோதரனுக்கு அன்னமிட்டு , நாணி , உக்கிர 
குமார பாண்டியனைப் பெற்றுத் திருமணம் புணர்த்தி , இறை 
வருடன் திருக்கோயிலில் எழுந்தருளியவள் . இவளின் தாய் 
காஞ்சனமாலை . 
45. கல்வியின் நிலையோங் காத 

கயந்திகழ் வகையே மென்மேல் 
அல்லலும் குடும்பந் தன்னில் 

அதிகமா மிதற்கு மேலே 
தொல்லையூழ்த் தொடர்வந் தெய்தித் 

தொடு மஃதாலே மேலே 
சொல்பலன் ரவியிந் தொன்றாய்த் 

தொடருங்கா லறி நூல் வாக்கே 
இவருக்குப் பள்ளிக்கூடத்துக் கல்வி ஏறாது . ஆனால் , 
மேன்மை விளங்கத்தக்க மார்க்கமே மேன்மேலும் ஏற்படும் . 
குடும்பத்தில் அல்லல் அதிகமாகும் . இதற்கு மேலே பூர்வ 
ஜன்மத்தில் தவம் செய்து விட்டகுறை வந்து தொடரும் . 
இதற்குமேல் சொல்லத்தக்க பயன்களை அடுத்த அமாவாசை 
தினத்தில் இந்த நூலைப் பார்த்துத் தெரிந்துகொள்க. 


பழந்தவசி 


35 . 


46. மலையிலே நிலையை நாட்டி மதியிலே ரவியைக் கூட்டிச் 

சிலையிலே யறிவைப் பூட்டிச்சின்மயானந் தமோன ( ளக் 
நிலையிலே வெளியைக் கண்டு நிற்கும் மேலோர்க ளுள் 
கலையிலே யமுதாய் நிற்கும் காரணி சரணங் காக்கை 


மேற்சொல்லியபடி அமாவாசை தினத்தில் மேற் பயன் 
களைச் சொல்லு மளவில் காக்கையர் இந்தச் செய்யுளைக் காப் 
புப் பாவாகச் சொல்லுகிறார் . இச் செய்யுளின் கருத்தை 
விளக்க யாம் சக்தியற்றவராயினும் சிற்றறிவுக்குற்றபடி ஒரு 
வாறு சொல்வோம் . 

மேருவென்னும் மலையிலே லக்ஷ்யம் 
வைத்து , இடகலையொடு பிங்கலையைக் கூட்டி , பிரணவ வடிவ 
மான வில்லிலே மனமென்னும் அம்பைப் பூட்டி யெய்து , 
சின்மயானந்தமான மோன நிலையிலே வெட்ட வெளியைக் 
கண்டு நிற்கிற மேலோர்களுடைய உள்ளத்துப் பிரகாசத்திலே 
அமிர் தமயமாக நிற்கிற ஜகத்காரணியாகிய பரமேசுவரீ ! உன் 
பாதங்களைச் சரணமடைகின்றேன் என்கிறார் காக்கையர் . 
47. காக்கையுன் கடனா முன்னம் கணித்தமாவாக்கியத்தின் 

பாக்கியை ரமண நாமம் பகர்பழந் தவசிக் காக 
ஆக்கிய தசையிற் காரி அசுரர்மந் திரியி னூணில் 
நோக்கியமுற் கூ றேக நுவல் கூறுச் செயலைக் கேண்மோ 

தேவீ ! என்னைக் காத்தருளல் உன் கடன . இதுவரை 
யிற் சொல்லிய மாவாக்கியத்தில் ரமணர் என்னும் பெயர் 
கொண்ட பழைய தவசிக்காகச் சனி தசையில் சுக்கிர புக்தி 
யின் முதற் பகுதிக்குரிய பயன்களைக் கூறினேன் . இனி 
அதன் பிற்பகுதியின் செயலைச் சொல்வேனாக . 


சது தமையன் இவரோடு 
36 

இரமணோபாக்கியானம் 
48. கல்வியை விரும்பான் சொன்ன கதியிடத் தொளியை 

( நோக்கிச் 
செல்கின்ற இடங்களெல்லாம் சிலைநிகர்த்திருந்து நோக்கும் 
எல்லையல் லாது வேறு யாதொன்று மறிந்தி லானே 
வல்லியங் நாள் கொடுத்த வரமின்று வாய்க்கு மன்றோ 
இவர் பள்ளிக்கூடத்துக் கல்வியை விரும்பார் . பரகதியி 
லேயே திருஷ்டியை வைத்திருப்பர். சென்றவிட மெல்லாம் 
சிலையைப் போல நின்று உட்பார்வையாகப் பார்த்து 

வெளி 
யை உற்றுநோக்கிக் கொண்டிருப்பரே யல்லாமல் மானிடர் 
கண்ணுக்குப் புலப்படுகிற உலக சம்பந்தமான தெதனையும் 
மனத்திற் கொள்ளார் . பூர்வத்தில் பார்வதி தேவியார் இவருக் 
குக்கொடுத்திருந்தவரம் இப்போது இவருக்கு வந்து உதவும் . 
49. திருவருள் சொரூப மாகும் செயலறி யாது சேட்டன் 

பெருந்துய ரிவன்பா லான பிணக்கதிகங்கள் காண்பான் 
வருந்துவார் துயரா லிந்த மாதவன் வெறுப்பா னில்லம் 
திருந்துமார்க் கத்தை நோக்கித் திருவருள்வழிகாட் டும்மே 

திருவருட் சொரூபமான இவருடைய செயல்களின் 
சச்சரவு செய்து பெருந்துக்கம் விளைவிப்பன் . அந்தத் துக் 
கத்தால் இவர் மனம் வருந்தி இல்லறத்தை வெறுத்திருக் 
கும்போது நற்கதி அடையும் மார்க்கத்தில் இவருக்குத் திரு 
வருள் வழிகாட்டும் . 
50. வழிதர யார்க்கு மஞ்சா வழிபதி மாற்ற மாக ( யென்னப் 

விழியின் மூன்றுடையார் தொண்டின் மேதையே யுறுதி 
பழியிடுங் குடும்பத்துற்ற பாதையை யகன்று சென்றே 
வழுவுவானிதன்மே லன்றோ வான்மணி யூணாங் காலம் 


டை 


புக்தி தொடங்கும் . ஆண்டியாதல் 

3T 
இவ்வாறு திருவருள் -- வழிகாட்ட இவர் எவர்க்கும் 
எதற்கும் அஞ்சாமல் ஊரைவிட்டகன்று செல்லத் தொடங் 
குவர் . சிவபெருமானுடைய தொண்டிலேயே ஈடுபட்டவ 
ராய் , பழிபாவங்களுக்கு இடமான குடும்பத்து வகைகளை 
விட்டு நீங்கிச் செல்வர் . இதன்மேல் சனி தசையில் சூரிய 


51. ஆண்டுபன்னைந்தைம்மாதம் அகலீர்பத்தேழுநாளும் [ தி 

மீண்டநாழிகைமுப் பானும் விலகவே வெய்யோன் புக் 
காண்டல்பன் னொன்றாந் திங்கள் கருதுமா றிரண்டு நாளும் 
வேண்டிய போதே இன்பம் மிளிர்பர மானந் தத்தே 

வயது 15 வருஷம் , 5 மாதம் , 27 நாள் , 30 நாழிகை 
ஆயிற்று . அதுமுதல் சூரிய புக்தி 11 மாதம் , 12 நாள் . இத் 
* னில் இவர் நினைத்த மாத்திரத்திலே இன்பமெய்திப் பரிமா 
னந்த பதத்தை எட்டத் தக்கவராவர் . 
52. அடிமுடி தேடி மாலோ டயனுமாய் நின்ற பாங்கில் 

முடிபடி யனாசா ரத்தின் முறையெலா மொருங்கே நீத்து 
வடிவயிற் கரனை ஈந்தான் மலரடி காப்பா ருள்ஓர் 
விடலையாய் அவனின் வாயில் மேலைவாய் கீழை வாயும் 

திருமாலும் நான்முகனும் அடிமுடி தேடிய ஜோதி 
ஸ்தம்பமாக எம்பிரான் விளங்குகிற திருவண்ணாமலை க்ஷேத் 
திரத்தை இவர் அடைவார் . இவருடைய நிலைமைக்கு ஏற்ற 
ஆசாரங்கள் என த்தகாத சிகை , பூணூல் , ஆடை ஆகிய 
இவைகளை ஒருங்கே யொழித்து இவர் வடிவேலனை ஈன்ற 
சிவபெருமானுடைய மலரடி சரணமாக அங்கே கிடக்கிறவர் 
களுள் தாமும் ஓர் இளைஞராகக் கீழக்கோபுரவாயிலிலும் 
மேலக்கோபுர வாயிலிலும் காலங்கழித்து வருவார் . 


38 


இரமணோபாக்கியானம் 


. 


திருவண்ணாமலை . - விழுப்புரத்துக்கு மேற்கே 42 மைல் 
தூரமுள்ளது ; ரெயில் ஸ்டேஷன் . இது பஞ்சபூத ஸ்தலங் 
களில் தேயு, ஸ்தலம் . நினைக்க முத்தியளிக்கும் நிர்மல க்ஷேத் 
திரம் . சிவபெருமான் வல்லாள மகாராசனுக்குப் புத்திரராய்த் 
தோன்றி அநுக்கிரகித்த ஸ்தலம் . யான் பரம் யான் பரம் 
என்றுதர்க்கித்த பிரம விஷ்ணுக்களுக்கு முன் சிவபெருமான் 
அக்கினி மலையாய்த் தோன்றி , அவர்கள் அன்னமாயும் பன்றி 
யாயும் சென்று முடியையும் அடியையும் தேடிக் காணாமல் 
அகந்தை தீர்ந்து திகைத்து நிற்க , தாமே பாம்பொருள் 
என்று ஸ்தாபித்தருளிய ஸ்தலம் . இந்த ஐதிஹ்யத்தைக் 
கொண்டு இப்போதும் பிரதி வருஷமும் கார்த்திகை மாதக் 
கிருத்திகையில் உலகப்பிரசித்தமான தீபதரிசன உற்சவம் 
நடந்து வருகிறது . 

இது பார்வதி தேவியார் தவஞ்செய்து சிவபெருமானு 
டைய இடப்பாகம் பெற்ற ஸ்தலம் ; திருப்புகழ் பாடிய 
அருணகிரிநாத சுவாமிளுடைய ஜனனபூமி . 

அனாசாரம் . திருவண்ணாமலையை அடைந்தவுடன் 
டையும் குடுமியும் பூணூலும் தம்முடைய நிலைமைக்குப் 
பொருந்தாவென இவர் தேர்ந்தனர் ஆதலின் , அவைகளை 
நீத்து ஒழித்தார் . எனவே , ஆண்டியின் கோலம் மேற் 
கொண்டார் . குடுமியையும் பூணூலையும் நீத்துக் காஷாயம் 
மேற்கொள்வது துறவறம் பூணல் எனப்படும் . முறைப்படி 
சந்நியாசம் மேற்கொள்கிறவர் ஒரு குருவின் உபதேசத் 
தைப்பெற்று , பிரேஷ மந்திரத்தை உச்சரித்துச் சிகை யஞ் 
ஞோபவீதங்களை பொழித்து , ஆசான் அளிக்கும் காவி 
வஸ்தித்தை மேற்கொள்வர் . இவருக்கோவெனின் , அந்த 
சங்கத்தில் சந்நியாசம் ஏற்பட்டது . அஃது இவர் தம் ஊரை 


அண்ணாமலையார் 


39 


விட்டுப் புறப்படும் முன்னரே ஸ்ரீ மீனாக்ஷியம்மையால் அரு 
ளப்பட்டது . 

சாமானிய சந்நியாசியிடம் இவர் சந்நியாசம் 
வாங்கிக்கொள்ள வில்லை . அப்படிப்பட்ட சந்நியாசம் மேற் 
கொண்டே இவர் திருவண்ணாமலைக்கு வந்தார் . அப்பொ 
ழுது அந்தண பிரம்மசாரிக்குரிய கோலத்தோடு இருந்தார் . 
மனத்தினால் உலகப் பற்றைத்துறந்த இவருக்கு அந்தக்கோ 
லம் அனாசாரமென ( தமது நிலைமைக்கு ஒவ்வாததென ) த் 
தோன்றியது . அவைகளை நீத்தாராயினும் சாமானிய சந்தி 
யாசிகளைப்போலக் காவிவஸ்திரம் உடுக்காமல் , அதையும் 
துறந்த கோவணாண்டியாயினர் . 

வடிவயிற் கரனை ஈந்தான் .-- தந்தையின் பெயரைச் 
சொல்லி மகனைக் குறிப்பிடுவதே சம்பிரதாயம் . அதைத் 
தவிர்த்து இங்கு மகனைச் சொல்லித் தந்தையைக் குறிப்பிட் 
டிருப்பது வழக்கத்துக்கு விரோதமெனத் தோற்றும் . இத் 
தலத்தில் அண்ணாமலையார் பிரசித்தமானவரேயாயினும் , 
அவருடைய திருமகனாகிய ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்வாமிக்கு 
விசேஷப் பிரதிஷ்டையும் வழிபாடும் உண்டு . எங்ஙனமெ 
னின் , அருணகிரிநாதர் என்னும் பக்தர் இனி உயிர் தாங்கத் 
தாளே மென்று கோபுரத்தின் மீதிருந்து கோயிலி னுட்புறத் 
தில் விழுந்தபோது ஸ்ரீ சுப்பிரமணியர் அரிய ஞானாசாரிய 
வடிவாகச் சரேலெனவந்து அருணகிரியார் தரையில்மோதிச் 
சாகாவண்ணம் அவரைத் தம் திருக்கரங்களிலேந்திக் காத்த 
னர் . அப்பொழுது அவர்களிருவருக்கும் நடந்த வாதத் 
தில் தம்மைப் பாடும்படி குமாரக்கடவுள் அருணகிரியாரை 
ஏவினர் . பாடத் தெரியாதென அருணகிரியார் மொழியவே , 
முத்தைத்தரு என அடியெடுத்துக் கொடுத்துவிட்டு எம் 
ரு ஸ்வாமி ஆங்குள்ள கோபுரத்தறையில் மறைந்தனர் . 


(40 

இரமணோபாக்கியானம் 
அங்கிருந்து அருணகிரியார் திருப்புகழ் பாடத் தலைப்பட்ட 
னர் . அங்ஙனம் அவரைத் தாங்கிக்காத்து மறைந்த ஆசாரிய 
வடிவத்தை அந்தக் கோபுரத்தறையில் இப்பொழுதும் 
காணலாம் . அக் குழந்தையைக் கோபரத்திளையனார் எனயாவ 
ரும்வணங்கி வழிபட்டே அண்ணாமலையாரின் ஆலயம் புகுவர் . 
இப்படிப்பட்ட மகனைப்பெற்றவரென அண்ணாமலையார் சிறப் 
பித்துக் கூறப்பட்டனர் . வடிவு - அழகு ; அயில் - வேல் ; 
அயிற்கரன்- வேலைத்தாங்கிய முருகக்கடவுள் : 
53. அடையுவா னங்கே நம்பன் 

அளித்தமுத் திரையைத் தாங்கிக் 
குடிலையா மோன சக்தி 

குண்டலி வாயற் குள்ளே 
அடையும்பன் னாறொன் றான 

ஆறிரண் டாங் தலத்தில் 
கிடக்கின்ற வயமாப் போன்று 

கீர்த்தியி னொலிப்பா கும்மே 
அப்போது எம்பிரான் இவருக்குக் காட்சியளித்து 
அருளுவார் . அந்தக் காட்சியைக் கண்ட யோக முத்திரை 
யிலே இருந்து இவர் பிரணவமென்ற மோன சக்தியாகிய 
குண்டலி வாயிலுக்குள்ளே பதினாறும் பூத்த துவாதசாந்த 
வெளியிலே அமர்ந்திருப்பார் . பின்பு இவருடைய கீர்த்தி 
ஊரில் ஒலிக்கத் தொடங்கும் . 
54. ஒலிக்குஞ்சீர் ரவியூண் சென்றே உடுபதி யூணின் மீதே 

நிலைமுன்னம் பகர்ந்த வுண்மை நேர் தலா மிதனுளாகப் 
பலதுசோ தனையின் மத்தி பளிங்குபோன் றொளிர்வா 

( னாகும் 
கலையிரண்டு மொன் றாகக் கலக்கின்ற பழக்க மேலாம் 


யோகசாதனை 


சூரிய புக்தி சென்றபின் இவரது கீர்த்தி விளங்கலா 
கும் . சந்திர புக்தியில் இவர் முன் கண்ட காட்சியின் உண் 
மையை உணர்வாராவர் . இவர் இந்நிலையில் இருக்கும்போது 
ஜனங்கள் இவரைப் பலவகைகளிலும் பரிசோதனை செய்வர். 
எனவே , கல்லெறிதல் , தீ வைத்தல் முதலான இம்சைகள் 
செய்வர் . இவைகளுக்கெல்லாம் ஈடு கொடுத்து இவர் 
மாசற்ற பளிங்குபோல ஊறுபடாது விளங்குவர் . இட 
கலையையும் பிங்கலையையும் ஒன்றிக்கிற பழக்கத்திலேயே 
இவர் அமர்ந்திருப்பர் . 
55. விரிந்துபோம் மனதை வாங்கி வெளிப்படாக் கூண்டி 

திருந்துமா றறிவே யாங்கு தேசிகனாக நின்று ( லாக்கித் 
அருந்துமா னந்த வாரி அசைவற்ற நிலையி லேயே 
பொருந்துமா மமுதை யுண்டு பூரிப்பா னாம் நாள் நாளே 

பல விஷயங்களிலும் செல்லத்தக்க மனம் வெளிப்பட்டு 
அலையாமல் தடுத்து அதைத் தமக்குள் அடக்கித் திருத்தி 
வைப்பதற்குத் தமது. புத்தியையே ( அங்குசமாக ) குருவாக 
வைத்துக்கொண்டு , ஆனந்தவாரி பெருக , அசைவற்ற நிலையி 
லேயே இவர் அமுதபானம் பண்ணி நாளுக்குநாள் பூரித்துக் 
கொண்டிருப்பர் . 

மனமும் மாருதமும் ஒன்றென்பர் . மனத்தை வசப் 
படுத்தலெனின் , காற்றில் ஆடியுலவும் காகிதப் படத்தை வசப் 
படுத்தக் கயிற்றை இழுப்பது போல , மூச்சை ( வாயுவை ) 
வசப்படுத்திக் கொள்வதாம் . இந்தப் பழக்கமே இவர்செய்து 
கொண்டிருப்பரென முன் செய்யுளில் கலையிரண்டு மொன் 
றாகக் கலக்கின்ற பழக்கம் என்பதனாற் குறிக்கப்பட்டது . 
இப் பழக்கத்தையே எமது ஆசான் அகஸ்தியபகவான் , 


42 


இரமணோபாக்கியானம் 


* 


10. 
நயன மூடுருவ நோக்கும் 

இரகசிய வாயில் தன்னில் 
பயணமாய்க் கலையிரண்டும் 

பாம்பினம் போலே சீறும் 
அயலினர் அஞ்சு வண்ண 

மாகவே தாரை யூதே 
11. அக்கா நெறிக ளீ . 

வாகவே பழகுங் காலம் 
புக்கல் பன்னாறு மற்றும் 

போதல்பன்னிரண்டு மாகச் 
சிக்க லில்லா நிலைக்கே 
செயல்முனை மயிர்ப் பாலத்தில் 
தக்கவ னென்ன நிற்கும் 

தன்மையி லிணங்கிக் கொள்ளே 
12 .. 

பணங்கும் மாசடில னம்மை 

ஈந்த சேய் அருள் காட்டும்மே . 
13. காட்டுதற் கான நாட்டம் 

கலைவச மாகு மட்டும் 
வாட்டமற் றிருந்து காதது 
வருதலீ ரைந்து மாதம் 

[ * 
என மற்றொரு நூலில் உபதேசித்தருளி யுள்ளார் . 
56. மதிபுக்தி யோராண் டேழு மதியகன் றன இவ் வாறு 

பதிந்துசா தனைசெய் தற்காம் பழக்குறை விடந் தனித்தே . 
வதிந்துறற் கித மிலாத வகையினால் வாட்ட மாதல் 
அதிகமா னாலும் முக்கண் அரன்துணை யணுமா றானே 


* 


* 


* 


சாதனைச்சாலை 


43 


இவ்வாறு சந்திரபுக்தி 1 வருஷம் , 7 மாதம் செல்லும் . 
தனியாக ஓர் இடத்தில் அமர்ந்து யோகசாதனை செய்து 
கொண்டிருப்பதற்கு அனுகூலம் இல்லையேயென்று இவர் 
மனம் வாடுவர் . இந்த நிலைமையிலும் இவருக்குப் பரமசிவ 
னுடைய துணை சிறிதும் மாறாதிருக்கும் . 

இந்தச் சாதனைமுறையை ஆசான் வழியாக , அவருக் 
குப் பலகாலம் தொண்டு செய்து , பெறாமல் அரனருளும் 
பெறாமல் நூல்களிற் சொல்லிய வாக்கியங்களின் மூலமாகக் 
கைக்கொண்டு அனுஷ்டிக்கத் தொடங்குகிறவர் பலப் பல 
தீங்குகளுக்கு ஆளாகி அவலமாவர் . சமணர் பழந்தவசியா 
தலால் , முற்பிறப்பில் விட்டகுறை வந்து ஒட்டுமாறு ஈசுவரி 
யே அனுக்கிரகித்தனள் . அரன் துணையும் பரிபூர்ணமாக , 
இருக்கின்றமையின் இவர் இடை யூறின்றி ஈடேறுவர் . 
57. தனித்தடம் சமாதி மேலோன் 

தண்டுறை தொண்ட னுண்மை 
பணிக்கருள் விரிந்தே யந்தப் 

பதியகன் றகல் மாடத்தே 
குணித்துயர் தவத்தை யாற்றும் 

கொள்கையிற் குறைவி லாதே 
பிணைத்தவா சியில் துறந்த 

பிறையுணர் கால மாமே 
தனியான வெளியிலுள்ளதோர் பெரியவருடைய சமா 
தியில் தொண்டு செய்துகொண் டிருப்பவனுடைய வேண்டு 
கோட்கிணங்கி இவர் தூரத்திலுள்ள அவ்விடத்திற்குப் 
போய்க் குறையொன்றும் இல்லாமல் தவடமியற்றிக்கொண் 
டிருப்பர் . அந்தக் காலத்தில் கலைகளிரண்டையும் இணைத்து 
நிற்க, இவர் சந்திர தரிசனங் காண்பர் . 


44 


இரமணோபாக்கியானம் 


58. ஆண்டுபன் னெட்டொன் பானாள் 

ஆறைந்து கடிகை மேலே 
காண்டலாஞ் சேயோன் புக்தி 

கருதுமோர் மதியொன் பானாள் 
ஆண்டொன்று மாக வாய்க்கும் 

அந்தநாள் சிலது சோகம் 
தாண்டிய பதியின் வாழ்க்கை 
சார்தரும் நோக்கா சம்மே 


இப்போது வயது 18 வருஷம் , 9 நாள் , 30 நாழிகையா 
கும் . இதற்குமேல் குஜபுக்தி 1 வருஷம் , 1 மாதம், 9 நாள் 
--நடைபெறும் . அந்தக் காலத்தில் இவரது மனத்திற் சிறிது 
சோகம் ஏற்படும் . அந்த இடத்தை விட்டு வேறோரிடம் 
போய்ச் சேர்வதற்கு இவர் நோக்கங் கொள்வர் . 
59. குண்டலி வட்டங் கண்ட குறையகன் றதற்கு மேலே 

மண்டல மிட்டு நின்ற வாசியை வன்னி வட்டத் 
தொண்டில்நின் றதற்கு மேலே சூரிய னெங்கே யென்று 
கண்டுகை யேந்தி நிற்பக் கலைமதி கிருபை நோக்கி 

குண்டலி வட்டத்தைக் கண்டு இவர் அதற்கு மேலே 
யுள்ள வன்னி வட்டத்தை யடைந்து , அதற்கு மேலே சூரி 
யன் எங்கே யென்று கையேந்தி நிற்கு மளவில் இவருக்குச் 
சந்திரன் கிருபை செய்வர் . 
60. சண்டனின் வேதை யற்ற தலத்திலே யிருந்து கொண்டு 

அண்டத்தினிடிமின் காற்று அனல்புனல் பனிக் கஞ்சாது 
கண்டதை யூன்றிப் பார்த்துக் கவலையெல்லாமறுந்த 
பண்டித னாகி நின்று பரந்தமா வுலகந் தன்னைக் 


கவலையற்றநிலை 

45 . 
யமனுடைய வாதை இல்லாத 

நிலையிலே இருந்து 
கொண்டு இவர் தவத்திலமர்ந்து இடி , மின்னல் , காற்று , 
வெயில் , மழை , பனி ஆகிய இவைகளுக்கெல்லாம் அஞ்சாமல் 
ஈடு கொடுத்துத் தாம் கண்ட காட்சியிலேயே மனத்தை 
யூன்றி , உலகச் சிந்தை சிறிதுமில்லாமல் ஞானியாக நிற்பர் . 

இவர் அமர்ந்து தவஞ் செய்யுமிடம் ஓர் அறையன்று , 
குடிசையுமன்று , ஆவரணமில்லாத திறந்தவெளி. இரவும் 
பகலும் வெளி நிலத்திலிருப்பதனால் வெயிலும் மழையும் 
பனியும் காற்றும் இவர்மீது நேரே விழும் . மனம் வேறு 
நிலையைப்பற்றி யிருந்தமையின் இவருக்குச் சீதோஷ்ணாதி 
கள் சிறிதும் வாதைப் படுத்தாவாகும் . 
61. கண்டுகொள் வானாம் பின்னில் கதிரவன் நிலையு ளாக 

அண்டுதற் காகத் தாவும் அடர்முயற் சியிலே தட்டும் 
குண்டிகை யுடையா னெண்ணக் குறிமுர ணாலே மே 
பண்டுசெய்யுதவி போன்ற படியிவர்க் காகு மம்மா லோர் 

அந்த நிலையிலிருந்து இவர் விஸ்தாரமான உலகத்தை 
யெல்லாம் தம்மிடத்தே காண்பர் . பின்பு சூரிய மண்டலத்தை 
யடையும் பொருட்டு இவர் தாவுவதற்குச் செய்யும் முயற்சி 
சடேறாது தடைப்படும் . இந்தத் தடை நான்முகப்பிரமனு 
டைய கோபத்தினாலே ஏற்படும் . ஆயினும் , பூர்வத்திற் செய் 
ததுபோல மேலோர். இவருக்கு இந்தச் சமயத்திலும் உதவி 
செய்வர் . 
62. வாசனை யுறவார் மற்றும் வழியின ருறவா ரெல்லாம் 

பேசுதற் கிதமி லாத பெருங்குறை யவர்கட் கந்த 
வாசனை விடாதா லேயே மயக்கமுண் டதனா லேயோர் 
மாசேனப் பகர்தற் கேந்த மறையினா தரவா மம்மா ? 


46 


இரமணோபாக்கியானம் 


- 


இவர் திருவண்ணாமலையில் எழுந்தருளித் தவக் குரவ 
ராக விளங்கும் வர்த்தமானத்தைக் கேட்டு இவரது ஜனன 
தேசத்திலிருந்து உற்றாரும் உறவினரும் வந்து இவரைத் தரி 
சிப்பர் . ஆனால் அவர்களுடன் இவர் சம்பாஷிப்பதற்கு 
ஏற்ற நிலையில் இல்லா திருப்பது அவர்களுக்குப் பெருங் 
குறையாகும் . அப்போது பூர்வ வாசனை விடாதாதலாலே 
இவர் அவர்களை நோக்கித் தமது பந்துக்களென்றும் மித்திர 
ரென்றும் உணர்ந்து சிறிது மயங்குவர் . அந்த மயக்கங்கூட 
இல்லாதிருக்குமோ ? அஃது இவருடைய நிலைமைக்கு மாசு 
என்று எந்த வேதமாவது சாஸ்திரமாவது சொல்லுமோ ? 
அது மாசு அன்று என்பதாம் . 
63. தூசறுந்தொதுங்கியாங்குத் துணைப்பர னடி சார்ந் தார்க்குப் 

பாசம்வந் துறுவ தென்றால் பயனிலை யென்னு முண்மை 
ஆசிகாண் விரக்தி தீரம் அருணமே ரிடங்கள் சுற்றி 
நேசமைம் பூத மென்னும் நிலையிடத் துலவு வானே 

உலகப்பற்றுக்கள் தாமாகவே விட்டொழிய , உலகத் 
தில் ஒட்டாதவராய்ப் பரமசிவனுடைய அடியிணையே தஞ்ச 
மாகச் சார்ந்திருப்பவர்களுக்குப் பாசம்வந்து பொருந்துவ 
தென்றால் அவர்களுடைய மனநிலைக்குப் பயனில்லை என 
இவர் தம்மைத்தாமே நிந்தித்துக்கொண்டு தீவிரமான விரக்தி 
வாய்ந்து , அருணாசலப் பிரதேசங்களில் பஞ்சபூதங்களே 
தமக்கு உறவினரென நினைத்து (பஞ்சபூதங்களில் ஒன்றைப் 
போல ) ச் சுற்றித் திரிந்து கொண்டிருப்பர் . 

புலன்பொறி யற்ற நேர்மை போக்கொடு வரவில் லாத 
நலந்தவா யொன்பான் பூட்டி ரகசிய வழியென் றோதும் 
மலர்ந்தவாய்க் குள்ளே சிக்கி வருகங்குல் பகலிலாத 
நிலையிலே முடங்கிக் கொண்டு நிற்பனாம் சமாதி யம்மா 


சமாதிப்பழக்கம் 


47. 


என்பது 


சுவை , ஒளி , ஊறு , ஓசை , நாற்றம் என்னும் ஐம்புலன்க 
ளும் , மெய், வாய் , கண் , மூக்குச் செவி என்னும் ஐம்பொறிக 
ளும் அற்றவராவர் . மானிடர் அனைவர்க்கும் சரீரத்தில் வித்த 
மாக அமைந்துள்ள ஒன்பது வாயில்களிலும் போக்குவரவு 
இல்லாமல் அவைகளைப் பூட்டி , இரகசிய வழியென விரிந்து 
நிற்கும் வாயிலில் சிக்கி இவர் இரவு பகல் இல்லாத நிலையிலே 
முடங்கிக் கிடப்பர் . எனவே , சமாதிப் பழக்கம்செய்யலாவர் . 
நலந்த - சித்தித்துள்ள. சமாதி 

கரணங்க 
ளிறந்து மனோலயமான ஜாக்கிராதீதத்தில் தன்னிலை கண் 
டின்புறுதல் . இதன் விரிவை விரிந்த நூல்களாகிய சிவயோக 
சாரம் , சிவயோகமஞ்சரி, பெருந்திரட்டு , குறுந்திரட்டு , மெய் 
மொழி , சகலாகமசிகாமணி , சிவதருமோத்திரம் , திருமந்திரம் 
முதலிய நூல்களிற் காண்க . 
65. சமாதியின் நேர்மை பின்பின் சசிப்பகையோனின் பக்தி 

உமாபதி யருளால் கண்ட உறுதியி லசைவி லாதே 
இமாகிரி நிகர்பல் லோர்க்கும் ஏந்துகற் சேவை காணத் -- 
தமோகுண மடங்கி நிற்கும் சாக்ஷிபூ தமுமா வானே 

நாளுக்கு நாள் இவர் சமாதிநிலைப் பழக்கத்தில் தேர்ச்சி 
யுறுவர் . ராகு புத்தியில் , முதன் முதல் இவர் அருணாசலே 
சுவரரைத் தரிசித்து ஆர்ப்பரித்தபோது இவருக்கு உமாபதி 
யார் அருளிய காட்சி என்னும் யோக முத்திரையில் உறுதி 
யாக இவர் அசைவில்லாமல் அமர்ந்திருப்பர் . எல்லாரும் 
கண்டு சேவிக்கத் தக்கவாறு ஆகாயத்தை யளாவி நிற்கும் 
இமய பர்வதத்தைப்போல இவர் தமோ குணம் அடங்கிச் 
சுத்த ஸாத்விகமான சாக்ஷி பூதமாக நிற்பர் . 


சசிப்பகை. --ராகு . 


விசா 


நிலையான தன் மாத்திரைகளைத் தியானம்சொன் 
18 

இரமணேபாக்கியானம் 
சமாதியின் நேர்மை .-- சமாதியில் அநேக படிக்கிரமங் 
கள் இருக்கின்றன . அவைகளிலெல்லாம் முறையே பழகித் 
தேறவேண்டும் . அதைப்பற்றி ஒருவாறு இங்குச் சுருக்க 
மாகச் சொல்வோம் . ஸமாதி இருவிதம் . முதற்படி , ஸம் 
பிரஞ்ஞாத ஸமாதி , இரண்டாம்படி அஸம்பிரஞ்ஞாத 
ஸமாதி . ஸம்பிரஞ்ஞாத ஸமாதி நான்கு உட்பிரிவுகளை 
யுடையது . யோகியானவன் ஸ்தூல வஸ்துவை முதன்மை 
யில் தியானம் செய்து (விதர்க்கம் ,) பின்பு அதன் சூக்ஷ்ம 

( 
ரம் ). இது வில்வித்தையில் பழகுவோன் முதலில் ஸ்தூல 
லக்ஷ்யத்தையும் , பின்பு சூக்ஷ்ம லக்ஷ்யத்தையும் வைத்துப் 
பழகுவது போன்றதாகும் . 

1. ஸ்தூலவஸ்து தியானம் -- விதர்க்கம் . 
2. சூக்ஷ்மவஸ்து தியானம்- விசாரம் . 

3. இந்திரியங்கள் ஸ்தூலவஸ்துக்களிற் செல்லாமல் 
அதனதன் ஸ்தானத்தில் நிற்கும்படி செய்தலினால் உண் 
டாகும் அனுபவம் - ஆனந்தம் . 

4 , வேறு ஒன்றும் மனத்தில் வராமல் பிரயத்தனத் 
தால் தடுத்து நான் என்ற பிரஞ்ஞை மட்டும் இருப்பது 
அஸ்மிதை . விசாரம் , ஆனந்தம் , அஸ்மிதை ஆகிய இம்மூன் 
றும் விதர்க்கத்தில் இருக்கின்றன . ஆனந்தம் அஸ்மிதை 
இவ்விரண்டும் விசாரத்தி லிருக்கின்றன . அஸ்மிதை மாத் 
திரம் ஆனந்தத்தில் இருக்கின்றது . மேற்குறித்த விஷயங் 
களையே அடியில் வருமாறு சொல்லலாம் : 

1. முதற்படியில் ஸ்தூல விஷயங்களில் ஒன்றை லக்ஷ் 
யம் செய்து தியானம் நிகழும் - விதர்க்கம் . 


சமாதிக்கிரமம் 


49 


2. இரண்டாம்படியில் சூக்ஷ்மமான விஷயங்களில் 
ஏதேனும் ஒன்றை வக்ஷ்யம் செய்து தியானம் நிகழும் . பஞ்ச 
தன்மாத்திரை , அகங்காரம் , மகத்தத்துவம் முதலியவை 
களில் ஒன்றைத் தியானிப்பது -விசாரம் . 

3. மூன்றாம்படியில் ஸ்தூல சூக்ஷ்ம விஷயங்கள் இல் 
லாமல் , இந்திரியங்களை அவ்வவற்றின் ஸ்தானங்களில் நிறுத் 
தி , அந்நிலையில் தியானம் பண்ணுவது - ஆனந்தம் . 

4. நான்காம் படியில் , இந்திரியங்களையும் வீட்டு நான் 
என்ற பாவம் தனித்திருத்தல் அஸ்மிதை . 

இம்முறையில் மனத்திற்கு ஏதேனும் ஓர் ஆலம்பனம் 
( பிடிப்பு ) உள்ளது . அதனால் அந்தச் சமாதிக்கு ஸம்பிரஞ் 
ஞாத சமாதி என் 

பெயர் . 
இம்முறையிற் பயிற்சி முதிர்ந்த பிறகு எவ்விதமான 
ஆலம்பனமு மின்றி மனம் தனித்திருத்தல் ஏற்படும் . ஆனால் 
ஸம்ஸ்கார சேஷம் , இச்சமாதி நிகழுங்கால் , இருக்கும் . இச் 
சேஷமும் , இச்சமாதி ஸ்திரப்படுமாகில் , ஒழியும் . இந்நிலை 
யைத் திருமூலர் இங்ஙனம் குறிக்கின்றனர் : 

நானென்றுந் தானென்று நாடி நான் சாரவே 
தானென்று நானென் றிரண்டிலாத் தற்பதர் 
தானென்று நானென்ற தத்துவ நல்கலாற் 
நானென்று நானென்றுஞ் சாற்றுேெலனே . 
இஃது எல்லாவிருத்திகளும் ஓய்ந்த நிலை , திரிபுடி அற்ற 
படி . ஆனால் , இது சுஷுப்தியின் லயம் அன்று ! பிரஞ்ஞை 
மாத்திரம் இருக்கும் . அலையற்ற கடல்போன்ற நிலை இது . 
( திரை பொராமன்னும் அமிர்தத் தெண் கடலே ” என்ற 
மாணிக்க வாசகரது அனுபவ வாக்கு இங்கு கவனிக்கத்தக் 


30 


இரமணோபாக்கியானம் 


ரஜஸ் தமஸ் என்ற குணங்கள் நீங்கப்பெற்று , சுத்த 
லத்வ குண ஸ்வரூபமாகவே ஆகின்ற நிலை இதுவாம் . 
வைராக்கியம் இவ்வுயர் நிலைக்குச் சாதனமாம் . 

மலத்தின் ஏகாக்கிர நிலையில் ஸம்பிரஞ்ஞாத சமாதி 
ஏற்படக் கூடியது . மனத்தின் நிருத்த நிலையில் , அஸம்பிரஞ் 
ஞாத சமாதி ஏற்படக் கூடியது . அதனால் அஸம்பிரஞ் 
ஞாத சமாதி, நிரோதசமாதி என்றும் பெயர் பெறும் . 

இந்த அஸம்பிரஞ்ஞாத சமாதியானது ( வைராக்கியம் 
முற்றும் ஏற்படாமற்போன நிலையில் ) தேவர்களின் ஸ்தா 
னத்தையும் பிரகிருதிலய ஸ்தானத்தையும் கொடுக்கும் . ஸம் 
பிரஞ்ஞாக சமாதி இரண்டு படிகள் உடையது . வை 1 . 
யவப்பிரக்தியயம் , 2. உபாயப் பிரத்தியயம் என்பனவாம் . 
இவற்றுள் பவப்பிரத்தியயம் அவித்தையின் சம்பந்தமுடை 

இந்நிலையில் அவித்தை என்னும் ஆவரணம் உள்ளது . 
ந்நிலையிலுள்ள யோகிக்குப் பல புவனங்களின் போகங்களை 
அனுபவிக்க வேண்டுமென்னும் இச்சை உண்டு . தேவர்களின் 
நிலைமை இத்தன்மையதேயாகும் . இவ் வனுபவங்களுக்குக் 
காலவரை உண்டு . 

புருஷ ஸாக்ஷாத்காரத்தை உண்டு பண் 
னுவதே மனத்தின் பிரயோஜனம் . பவப்பிரத்தியத்திற்கு 
ரிய பிரகிருதிலய அனுபவங்களிற் பற்றில்லாமல் மனம் 
மேனோக்கிப் புருட தரிசனம் பெறுமாயின் அதுவே கைவல்ய 
விலை ; உபாயப் பிரத்திபயம் என்பது அதுவே . மகத்தை , 
அஃதாவது , பத்தியை நான் என்று உபாசிக்கிறவர்கள் 
10,000 மன்வந்தரங்கள் லோகாந்தரங்களில் வசிப்பர் , அவ் 
வியக்தத்தை உபாசிக்கிறவர்கள் 100,000 மன்வந்தரங்கள் 
லோகாந்தரங்களில் வசிப்பர் , புருஷ தரிசனம் அடைகிறவர் 
கள் காலவரம்பைக் கடப்பர் என வாயுபராணம் கூறுகின்றது . 


சமாதிப்பழக்கம் 


51 


நமது ரமணர் புருஷ தரிசனத்தை நாடியவர் . இவர் 
யோகத்தில் ஒவ்வொரு படியையுங் கடந்து மேலேறும் விவ 
ரம் இனிவரும் செய்யுட்களிற் சொல்லப்படும் . 
66. ஆண்டுபத் தொன்பா னேக அம்புலி பன்னெண் நாளும் 

தாண்நோ ழிகைமுப் பானும் சார்ந்தகல் போகி புத்தி 
ஆண்டிரண் டீரைம் மாதம் அறுதின மாமி தற்குக் 
காண்டமுற் கூறின் செய்கை கழறின வகை இதாக 

இப்போது வயது 19 வருஷம் , 1 மாதம் , 15 நாள் , 30 
நாழிகை ஆகும் . இதற்குப்பின் ராகு புக்தி 2 வருஷம் , 10 
மாதம் , 6 நாள் நடைபெறும் . இந்த புக்தியின் முற்பகுதி 
யில் நடக்கத்தக்க செய்கைகள் இதுவரையில் கூறப்பட்டன . 


67. அடியவர் குழாங்கள் தேடி அலைவதற் கிடங் கொடாத 

படிநிலை தவங்கா ணற்குப் பலவுறை விடங்கள் நாடிக் 
கடினதீ விரனா யஞ்சாக் காளையா யருந் தவத்தில் ( ளே 
அடிகொள்வானருஞ்சமாதி அறைகொள்வான்பிற்கூறுள் 


இங்கனம் இவர் இருப்பதைக் கண்டு அநேக ஜனங்கள் 
இவரிடத்து பக்தி வாய்ந்தவராய்க் கூட்டங் கூட்டமாக இவ 
ரைத் தேடி வருவாராவர் . அப்படி அவர்கள் வருவதனாலே 
இவருடைய தவத்திற்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடுமல்லவா ? 
அடியவர்கள் வந்து அடிக்கடி தம்மைத் தொந்தரவு செய்யா 
திருக்கத்தக்க இடமொன்றைத் தேடிப் பிடிப்பதற்கு இவர் 
அங்குள்ள பல ஸ்தலங்களிலும் அலைந்து பார்த்து , ராகு 
புக்தியின் பிற்பகுதியில் மனத்தீவிரம் மிகுந்தவராய் , எதற் 
கும் அஞ்சாத காளையாய் , அரிய சமாதி நிலையில் ஓர் அறைக் 
குள் அமருவர் . 


52 


இரமணோபாக்கியானம் 


68. நயனமூ ருேவா நின்ற நவேணை வட்டந் தன்னில் 

பயணமாத்தூங்கித் தூங்காப் பதியுளே கிடக்குஞ்செம்மை 
வயணமோர்ந் துறைவா ரெல்லாம் வாழ்க்கை தன் னின 


மென் றோத 


அயலிலா திகப ரங்கள் அனைத்துந்தன் னறிவா வானே 


தூங்கித் தூங்காத சமாதி நிலையில் இருக்கும் வழி 
பறிந்து அதனில் வியவகரித்துக்கொண்டு , உலகத்திலுள்ள 

டிகளெல்லாம் தமது இனமே என்று தெரிந்து , 
தமக்கு அந்நியமானது எதுவுமில்லை யென்றும் , இம்மை 
வேறன்று மறுமை வேறன்று என்றும் , எல்லாம் தாமே 
என்றும் தெளிந்து நிற்பர் . 


59. துச்சமென்றனைத்துந்தோற்றத் தோடமில்லருட்பரன் தாள் 

மிச்சமென் றருளும் பாக்கள் வெளிமழை நிகராங் கோ 
அச்சமில் லாது பாயும் அரியமா கீர்த்தி யம்மா ( னூண் 
மிச்சமா யுலகோர்க்கெல்லாம் வேதைநீக்கிறையன்பாமே 


உலகமனைத்தும் நிலையில்லாதது அற்பமானது விரும் 
பத் தகாதது எனவும் , கருணையங்கடலாகிய சிவபிரானுடைய 
தாளே எந்நாளும் நிலைத்திருக்கத்தக்கது , எவ்வகையிலும் 
தோஷமற்றுச் சிறந்து நிற்பது எனவும் பொருள் படத்தக்க 
செய்யுட்கள் இவரது வாக்கினின்றும் , குருபுக்தியில் , தங் 
குத் தடையில்லாமல் மழைபோலப் பொழியும் . இவருக்குப் 
பெரும் கீர்த்தி உண்டாகும் . இறைவனுடைய அன்பினாலே 
இவர் உலகோர்க் கெல்லாம் துன்பத்தைத் தவிர்க்கத்தக்க 
அன்பு நிலைமையில் இருப்பர் . 


யோகசாதனை 


53 . 


70. அகிசெல்ல வயதீர் பானொன் றன்றிப்பன்னொன்று மாதம் 

உகள் தச நான்கு நாளும் ஒதுங்கிய கடிகைமூப் பான் 
அகலக்கோ னுகள வாண்டும் அறுமதிபன்னீர் நாளும் 
வகையாமுற் கூறுக் குற்ற வயனமுன் தொடர்பாகும்மே 

ராகு புக்தி செல்ல , இவருக்கு வயது 21 வருஷம் , 11 
மாதம் , 24 நாள் , 30 நாழிகை ஆகும் . பின்பு , குருபுக்தி 2 
வருஷம் , 6 மாதம் , 12 நாள் நடைபெறும் . இதன் முற் 
பகுதியில் நடக்கத்தக்க செயல்களின் விவரத்தை முன் செய் 
யுளிலே சொல்லத் தொடங்கியிருக்கிறோம் . 
71. குன்றமேல் தீப மென்னக் குகையுறை மூர்த் தியாக 

நின்றுல கத்தார் தங்கள் நினைவுரை களையீ டேற்றி 
அன்றுசால் நிலையை மாற்றி அரியமோ னத்தி லேயே 
நின்றுய்வார்க் கருள்செய் விக்கும் நிலையரன் திருத்தாள் 

( கொண்டே 
மலையின் மேல் வைத்த தீபம் எனத் தக்கவாறு இவர் 
குகையில் இருந்துகொண்டு உலகத்தாருடைய விருப்பம் 
களை யெல்லாம் ஈடேற்றி , எல்லாருக்கும் க்ஷேமத்தை விளை 
வித்துக்கொண்டிருப்பர் . அதுவரையில் இருந்த நிலையினின் 
றும் மாறி அதீத மௌன சமாதியில் நின்று , நற்கதி பெறும் 
பொருட்டுத் தம்மை அண்டுகிறவர்களுக்கு , அரனுடைய 
திருத்தாளின் ஆதரவு உண்டாகும்படி அருள் செய்விப்பர் . 
72. சுசிசுவை யற்ற தான தொடரில் ளுறுதி யாகக் 

கசிமன முடைய னாகக் கையேந்தி யுண்ணுங் கோலத் 
திசைதலும் பிற்கூ றுள்ளே எல்லைவே றகல்வு மாகச் 
சசிபுனை யருணை யோன்வாழ் தலத்தைவிட்டகல்விலாதே 


54 


இரமணோபாக்கியானம் 


உலகத்துச் சம்பிரதாயப்படி சுசி முதலான ஆசாரங் 
களையும் , சுவையில் விருப்பு வெறுப்புக்களையும் பாராட்டா 
திருக்கும் இவர் அந்த நிலையிலேயே உறுதியாக நின்று மிக்க 
மனங்கசிந்தவராய் , வாய்பேசாமல் கையைத் தட்டிக்கொண்டு 
தெருவழியே போகையில் எவரேனும் இடத் தக்க உணவைக் 
கையிலேந்தி உண்டு திருப்தியடைந்திருப்பர் . குருபுக்தியின் 
பிற்பகுதியில் அதுவரையில் இருந்த இடத்தை விட்டு மாறு 
வர் . ஆயினும் , திருவண்ணாமலை ஸ்தலத்தை விட்டு அகல 
மாட்டார் . 


73. காயபந் தத்தால் முன்னம் கயம்பல வாகு மெல்லாம் 

மாயமென் றுறுதி கொண்ட வாழ்விலே யஞ்சா னாகித் 
தாயமு தீய வாய்ந்த சலனமோர் போதில் மாற்றிப் 
பேயனை நிகர்த்துச் சின்னாள் பிரிவிலா திருப்பா னம்மா 

சரீர சம்பந்தத்தினால் இதற்குமேல் இவருக்கு நோயும் 
க்ஷணமும் பலவகையில் உண்டாகும் . ஆனால் , இவர் இவை 
யெல்லாம் நிலையில்லாத மாயமென்னும் உறுதியாபான எண்ணங் 
கொண்டு , சிறிதும் அஞ்சாமல் கலங்காமல் தமது பா நிலை 
யிலே வாழ்ந்து கொண்டிருப்பர் . அப்போது ஈசுவரி கருணை 
கூர்ந்து அளிக்கும் அமுதைப் பருகுவதனால் அதுவரையில் 
ஏற்பட்டிருந்த சரீர சம்பந்தமான துன்பங்களெல்லாம் ஒரு 
நொடிப்பொழுதில் ஒழிந்து போம் . அதுமுதல் இவர் பேய 
னைப்போலச் சிலகாலம் , தமது உயர் நிலையினின்றும் அக 
லாது , விவகரித்துக்கொண்டிருப்பர் . 

பேயனை நிகர்த்து .-- மகான்களாகிய ஜீவன் முக்தர்கள் 
பால உன்மத்த பிசாசவத் வியவகரிப்பரென்று சொல்வர் . 
அஃதாவது , குழந்தையைப்போலவும் , பைத்தியக்காரனைப் 


ஜீவன்முக் தநிலை 


55 


போலவும் , பேயைப்போலவும் வியவகரிப்பர் . பேயைப்போல 
வியகரித்தலாவது 

காரணமுமின்றி ஒரு காரியமு 
மின்றி யலைவதாம் . ரமணர் ஜீவன் முக்த நிலையைப் படிப்படி 
யாகப் பெறும்போது அவ்வவ்விடங்களில் குறிப்பிட்டுக் காட் 
டுவது இயலாமையின் , ஜீவன் முக்தரின் படிக்கிரமம் முத 
லியவைகளைக் கைவல்யத்திலுள்ள படி இங்கு எடுத்தெழுது 
வாம்: 


ஞானமார் சீவன் முத்தர் நால்வகை யாவர் கேளாய் 
வானிகர் பிரமவித்து வரன்வரி யான்வ ரிட்டன் 
ஆனவர் நாமமாகு மவர்களிற் பிரமவித்தின் 
தானமு மற்றை மூவர் தாரதம் மியமுஞ் சொல்வேன் 
தீரராய்ப் பிரம வித்தாய்த் தெளிந்தவர் தெளியு முன்னம் 
வாரமா யிருந்த தங்கள் வருணமாச் சிரமஞ் சொன்ன 
பாரகா ரியமா னாலும் பலர்க்குப காரமாக 
நோதாய்ச் செய்வர் தீர்ந்த நிலைவிடார் சீவன்முத்தர் 


காமமா திகள்வந் தாலுங் கணத்திற்போ மனத்திற்பற்றார் 
தாமரை யிலைத்தண் ணீர்போற் சகத்தொடுங் கூடிவாழ்வார் 
பாமர ரெனக்காண் பிப்பார் பண்டிதத் திறமை காட்டார் 
ஊமருமாவா ருள்ளத் துவகையாஞ் சீவன் முத்தர் 
பேதகர் மத்தால் வந்த பிராரத்த நாநா வாகும் 
ஆதலால் விவகாரங்க ளவாவர்க் காவ வாகும் 
மாதவஞ் செயினுஞ் செய்வார் வாணிபஞ் செயினுஞ் செய்வார் 
பூதலம் புரப்பாரையம் புகுந்துண்பார் சீவன் முத்தர் 
சென்றது கருதார் நாளைச் சேர்வது நினையார் கண் முன் 
நின்றது புசிப்பார் வெய்யி னிலவாய்விண் விழுது வீழ்ந்து 
பொன்றின சவம் வாழ்ந்தாலும் புதுமையா வொன்றும் பாரார் 
நன்று தீ தென்னார் சாட்சி நடுவான சீவன் முத்தர் 


56 


இரமணோபாக்கியானம் 


பின்னைமூ வரிலிரண்டு பேர்களுஞ் சமாதி யோகம் 
தன்னையுற் றிருப்பார் தேசசஞ்சார நிமித்தந்தானாய் 
உன்னுவோன் வான்வேற் றோரா லுணர்பவன் வரியானாகும் 
அன்னியர் தம்மாற் றன்னா லறியாதோன் வரிட்டனாமே 
அரிதாகு மிவர்க ளிவ்வா றநேகரானாலு முத்தி 
சரியாகும் பாடுபட்ட சமாதிக்குப் பலனே தென்றால் 
பெரிதான திருஷ்ட துக்கம் பிரமவித் தநுபவிப்பான் 
வரியானும் வானு மற்றை வரிட்டனுஞ் சுகமாய் வாழ்வார் 
பிரமஞா னிகளுங் கர்மப் பேதையர் போலே வாழ்ந்தால் 
திரமுறு மஞ்ஞா னம்போய்ச் செனியாத வழியே தென்றால் 
பாவுமாகாசமொன்றிற் பற்றாது மற்றை நாலும் 
விரவின் தோடுங்கூடும் விதமிரு வோருமாவார் 
சீவன்முத் தரைச்சே வித்தோர் சிவனய னெடுமா லான 
மூவருமகிழ நோன்பு முழுவதுஞ் செய்து சன்ம 
பாவன மானா ரென்று பழமறை முழங்கு மிப்பால் 
மேவருஞ் சீவன் முத்தர் விதேகமுத் தியு நீ கேளாய் 
பஞ்சினை யூழித்தீப்போற் பலசன்ம விவித வித்தாம் 
சஞ்சித மெல்லா ஞானத் தழல்சுட்டு வெண்ணீ றாக்கும் 
கிஞ்சிதா காமியந் தான் கிட்டாமல் விட்டுப்போகும் 
விஞ்சின பிராரர்த் தத்தின் வினையது பவித்துத் தீரும் 
பொறுமையாற் பிரார்த் தத்தைப் புசிக்கு காட் செய்யுங் கர்மம் 
மறுமையிற் றொடர்ந்திடாமல் மாண்டு போம் வழியே தென்றால் 
சிறியவ ரிகழ்ந்து ஞானி செய்தபா வத்தைக் கொள்வார் 
அறிவுளோ ரறிந்து பூசித் தறமெலாங் கைக்கொள்வாரே 
அரியமெய்ஞ் ஞானத் தீயா லவித்தையா முடனீறாகும் 
பெரியது லமுங்கா லத்தாற் பிணமாகி விழுமந் நேரம் 
உரிய சூக் குமசரீர முலையிரும் புண்ட நீர்போல் 
துரியமாய் விபுவாய் நின்ற சொரூபத்தி லி றந்து போமே 


சாதனைச்சாலை 


57 


சாரா . 


டமெனு முபாதி போனாற் ககனமொன் றானாற்போல 
உடலெனு முபாதி போன வுத்தாஞ் சீவன் முத்தர் 
அடிமுடி நடுவுமின்றி யகம்புற மின்றி நின்ற 

படிதிகழ் விதேகமுத்திப் பதமடைந் திருப்ப ரென்றும் 
74. சாதனை நிலையந் தன்னில் தசமிரண் டாந்த லத்தில் 

போதல்மீளலுமொன்றான பொருள்படப் பழகு முண்மை 
வேதனை யேதி வன்பால் விளையாட்டுக் கோல மான 
தீதடர்ந் தாலு முள்ளத் தெளிவினி லயர்வேற் காதே 
அந்த 

நிலையில் பழகுபவராய் இவர் துவாதசாந்த வெளி 
யில் , போதலும் மீளலும் அற்று, ஸ்திரமாக இருக்கப் பழகு 
வர் . இவருக்குத் தேக சம்பந்தமான வேதனைகள் எவையும் 

இவர் விளையாட்டுக் கோலமாகவே வியவகரித்துக் 
கொண்டிருப்பர் . ஏதேனும் தீது வந்து நேர்ந்தாலும் அந்தத் 
தீங்கினால் இவரது உள்ளத்தில் சோர்வுசிறிதும் உண்டாகாது . 
75. பக்திசெய் வார்கட் கெல்லாம் பத்திசால் முத்த னாக 

உத்தமத் தருவேயென்ன உயர்திருவறம்விளங்கும் ( வான் 
சத்தியச் செயல னைத்தும் தனிப்பரன் செயலென் றோர் 
வித்தகக் கணங்கள் தொண்டும் விருத்தியா குதல்மென் 

( மேலே 
இவரை அண்டி இவரிடத்துப் பக்தி செலுத்துபவர்க 
ளுக்கெல்லாம் இவர் சிவபக்தியிற் சிறந்த ஜீவன் முக்தராக 
விளங்குவர் , கற்பகத்தரு இவரே என்னத் தக்கவாறு அவர்க 
ளுடைய விருப்பங்களெல்லாம் ஈடேறும் . இவர் இருக்கும் 
இடத்தில் லக்ஷ்மி தாண்டவமாடுவள் , அறங்கள் ஓங்கி விளங் 
கும் . இவையெல்லாம் பரனாகிய சிவபிரானுடைய செயலே 
எனத் தெரிந்து இவர் அமைதியோடு இருப்பர் . அறிஞர் 


58 


இரமணோபாக்கியானம் 


பலரும் மேன் மேலே வந்து இவருக்குக் தொண்டு செய்து 
கொண்டிருப்பர் . 
76. பொருட்பொரு ளல்லால் வேறு பொருளையோர் பொருளா 

( யெண்ணான் 
அருள்நிலை மனதொன் றாலே அங்குலி கடந்த செம்மைப் 
பொருளிலே காந்த மாகப் பொருளறிந் திருந்தோர் கட்கும் 
திரிசிய மெட்டா தென்னும் தினகரன் வரவார்க் கும்மே 

பொருள்களுக்கெல்லாம் பொருளாய் இருக்கப்பட்ட 
பரம சிவத்தைத் தவிர வேறு எதனையும் இவர் ஒரு பொரு 

. 
ளாகக் கருதமாட்டார் . அருள் நிலையிலேயே ஏகாக்கிரசித்த 
முடையவராக இருந்து இருதயா காசத்தில் அங்குட்டப் பிர 
மாணமாகப் பரனைத் தரிசிக்கும் காட்சியைக் கடந்து மேலே 
ஏகாந்தமான பொருளொன்றுள தென உணர்ந்தவர்களுக் 
கும் திரிசியமாகிய பரம்பொருள் எட்டா தென்பாரைப் போ 
லச் சூரிய பகவான் ஒளி வீசி மின்னித் தம் வரவை இவர்க்கு 
உணர்த்துவார் . எனவே , சூரியனைக் காண இவர் மேலே 
தாவியபோது முன்னர்த் தடை ஏற்பட்டதென்று 61 - ஆம் 
செய்யுளிற் சொல்லப்பட்டதல்லவா ? அந்தத் தடை இப் 
பொழுது நீங்கியது என்பதாம் . 
77. வரவரத் தெளிவா முன்னம் 

மகேசனின் அடியார் தொண்டின் 
குருபர னொளிருங் காட்சி 

குறியிரண் டறுந்தொன் றென்னப் 
பெருகிய பரமா னந்தப் 

பேற்றிலே பிறழா னாகத் 
திருவுளந் துணைகொண் டாங்சத் 
திருவருள் நிழல்வாழ் வானே 


கவலையற்றநிலை 


59 


அதுமுதல் இவருக்கு மனம் மேலும் மேலும் தெளி 
வுறும் . மகேசனின் அடியாருடைய தொண்டு மேலிடும் .. 
குருபரன் காட்சி தந்து அருளுவர் . தொந்தபாவனை யற்று 
இவர் பரமானந்தத்திலே மூழ்கி , அதனின்றும் பிறழாமல் 
திருவுளத்தின் துணையினால் திருவருளின் நிழலிலே வாழ்ந்து 
கொண்டிருப்பர் . 


78. பரந்தபூ ரணத்தில் நின்ற பராபரன் சேவை காண 

இறந்தபே ருயிர்த்தெ ழுந்து ஏற்றுமா னந்த வாழ்வில் ( மா 
சிறந் தமா தவசியின்னோன் செயல்சொலற் கெளிதோ அம் 
சுரந் தபாற் குழவி போன்று சுவைகண்டா லகல்வுண் 

( டாமோ 
அகண்டமான பூர்ணத்தில் நிற்கிற பராபரனுடைய சே 
வையைக் கண்டு இவர் ஆனந்த வாழ்வில் அமர்ந்திருப்பர் . 
அவ்வானந்த வாழ்வு செத்தவரெனத் தக்கவாறு அகங்கார 
மமகாரங்களற்று ஞானோதயம் பெற்ற பெரியார் ஏற்றத்தக்க . 
தாகும் . அப்படிப்பட்ட ஆனந்த வாழ்வடைந்து சிறந்து 
விளங்கும் பெரிய தவத்தோராகிய இவரது செயல்களை எடுத் 
துக் கூறுவது எளிதாமோ ? தாயின் தனத்திற் சுரந்துள்ள 
பாலைச் சுவைத்த குழந்தை அதனைவிட்டு அகலுமோ ? அது 
போல இவர் அந்நிலையினின்றும் அகலார் . 
79. இனந் தருஞ்செயல நேகம் இயம்புதற் கதிகம் கோனூண் 

கனிந்தகல் வயதீர் பானால் காண்சடு மதிநா ளாறும் 
தினமினம் பகுதி செல்லத் திசைசனிக் காதல் செல்லாய் 
இனிப்புதன் திசையன்னேழாண்டேற்பதின் பயன்சொல் 

( வாமே 


60 


இரமணோபாக்கியானம் 


இன்னும் இவருடைய செயல்கள் அநேகம் உண்டு .. 
அவைகளை யெல்லாம் சொல்லின் விரியும் . குருபக்தி செல்ல , 
இவருடைய வயது 24 வருஷம் , 3 மாதம் , 63 நாள் . இதோடு 
சனி தசை செல்லாகும் . இனிப் புதன் தசை 17 வருஷத் 
தின் பயன் சொல்வோமாக . 
80. மால்சுய வூணீ ராண்டும் மதிசது ரிருபா னேழ்நாள் 

சாலமுற் கூறின் செய்கை தனியிடத் தவாவி லேயே 
மேலவ ருறவு பற்றி விழிமன மசைவி லாத 
கால்ப்டுந் தலத்தி லேயே கபாடமிட் டுறங்கல் மாறா 

புத தசையில் ஸ்வபுக்தி 2 வருஷம் , 4 மாதம் , 27 நாள் . 
இதில் இவருடைய செய்கைகள் அதிகமாகும் . இதன் முற் 
பகுதியில் இவர் தனிமையான இடத்தில் இருக்க விரும்பு 
வர் . பெரியோர்களுடைய உறவுகொண்டிருப்பர் . விழியும் 
மனமும் அசைவுறாதவராகி , வாசி அடங்கும் தலத்திலேயே 
கபாடமிட்டுக்கொண்டு அமர்ந்து அந்நிலையினின்றும் மாறா 
திருப்பர். 
81. ஞாலமொத் தவர்கள் போன்ற நடுநிலை யயர்வி லாதே 

மேலவருக் தொண் டாற்றும் விருத்தியி லுனது காட்சி 
ஆலமுண் டவர்க்கு மாங்கு அரியமா மகவி லொன்றாம் 
வேலனுக் கிளைஞன் போன்று விதியினா தரிப்பா கும்மே 

பிறர் கண்ணுக்கு இவர் உலகத்தவரைப் போலவே விய 
வகரிப்பதாகத் தோன்றுவர் . ஆயினும் , தமது யோக நிலையிற் 
சிறிதும் சோர்வில்லாதிருப்பர் . இவருடைய மனோ விருத்தி 
யானது வானவரும் வந்து இவருக்குத் தொண்டு செய்யும் 
படியான தன்மையுடையதாகும் . இவருடைய அந்த மன 
நிலையில் , ஈசுவரியே | உனது காட்சி இவருக்குக் கிட்டும் . 
ஆலமுண்ட பெம்மானார்க்கு அருமையான குமாரர்கள் விக் 


மருளுறாநிலை 


61 


னேசுவரர் சுப்பிரமணியர் என்னும் இருவர் உளர் அல்லவா ? 
அவர்களல்லாமல் இந்த ரமண ரிஷியும் எம்பெருமானுடைய 
மகத்துவம் வாய்ந்த குமாரர்களுள் ஒருவராகச் சுப்பிரமணிய 
ருக்குப் பின் தோன்றியவரெனச் சொல்லுமாறு விளங்கு 
வார் . அப்போது இவர்மீது கோபம் கொண்டு இவரது 
தேர்ச்சிக்குத் தடைசெய்துகொண் டிருந்த பிரம தேவரும் 
இவரை ஒருவாறு ஆதரிப்பர் . 


82. கருவிகள் கரண மற்றும் கனதையோர் பரமா யுள்ள 

அரன் முத லமரர் நீயும் அவனினூ ழியஞ்செய் விப்ப 
மருளுறா நிலையில் நிற்கும் வல்லவனிவனா மந்தப் 
பெருமையுன் உள்ளங் காணும் பிறர்சொலற் கெளிதோ 

( அம்மா 


இவரது தேகத்துக்குரிய அகக்கருவிகளும் புறக்கருவிக 
ளும் இயக்கமுறாமல் அமைந்திருக்கும் . பெருமை தங்கிய 
அரிஞர்களும் , பரவஸ்துவாயுள்ள சிவபெருமானும் , அமார் 
களும் , பரமேசுவரியாகிய நீயும் இவருக்கு ஒரு குறைவுமில் 
லாதபடிவேண்டிய அனுகூலங்களைச் செய்வித்து மகிழ்வீர்கள் . 

அப்படி யிருக்கும் நிலைமையை உணர்ந்தும் இவர் சிறி 
தும் மருளுறாமல் ( அகங்காரம் கொள்ளாமல் ) இருப்பர் . 
அஃது இவருடைய தீரத்தையும் பெருமையையும் குறிக்கத் 
தக்கதாகும் . அந்தப் பெருமை எல்லா முணர்ந்த பரமேசு 
வரியாகிய உன் மனத்துக்குப் புலப்படுமே யல்லாமல் மற்ற 
வர் அதைத் தெரிந்து சொல்வது எளிதாமோ வெனக் காக் 
கையர் தேவியை நோக்கிச் சொல்கின்றார் , 


62 


இரமணோபாக்கியானம் 


83. கரியமெய் எளிய காக்கை காட்டிடத் தோட்டஞ் 

( செய்வேன் 
உரைதெரிந் தளந்துசொல்லற்கொவ்வுமோஒப்பிலார்க்கும் 
பரமவா னந்த மேற்கும் பரமசற் குரவ ஞானம் 
தருமுயர் தவசி யென்னும் சாதுமெய்த் தேசி யென்றே 

கருமையான அற்ப சரீரத்தையுடைய காக்கையாகிய 
நான் காட்டில் ஓடித் திரிந்துகொண்டிருக்கக் கூடியவனே 
யல்லாமல் இவருடைய உள்ளத்தின் தன்மையைத் தெரிந்து 
அதனை அளவிட்டுச் சொல்லுவது என்னால் ஆகத்தக்க காரிய 
மோ ? இவர் எப்படிப்பட்டவரெனின் , ஒப்பில்லாத உயர் 
பதம் வாய்ந்தவர்களுக்கும் பரமானந்தத்தைத் தரத்தக்க 
உயர் தரமான ஞானோபதேசம் செய்யக்கூடிய பெரிய தவசி 
யாவர் , சாத்விகத் தன்மை வடிவமாகவுள்ன உண்மையான 
குருமூர்த்தியாவர் . 
84. வரவருந் துரியா தீத வாழ்விலா முனது காட்சிப் 

பெருமையி லளவி லாதே பிந்திய கூறு மீதே 
திருவுருக் கோலங் காட்டும் செயலில் நீ ளயர்வி லாதே 
கரணவா சனைக ளற்ற கதியில்நன் நிலையா வானே 

புதனுடைய ஸ்வபுக்தியின் பிற்பகுதியில் இவர் துரியா 
தீதநிலையில் இருப்பர் . அப்போது ஈசுவரியாகிய உனதுகாட்சி 
இவருக்குப் பிராப்தியாகும் . அந்தக் காட்சியின் பெருமை 
மிக அதிகமாகும். அதை : வார்த்தைகளினாற் சொல்லமுடி 
யாது . உனது திருவுருக்கோலக் காட்சியை இவர் எப்போ 
ழுதும் அயர்வில்லாமல் அனுபவித்து ஆனந்தித்துக்கொண் 
டிருப்பர் . அந்தஃகரண சம்பந்தமான வாசனைகள் சிறிது 
மில்லாமல் இவர் முக்தி நிலையில் நிலைகொண்டிருப்பர் . 


கற்பதரு 


63 


85. பதியுளார்பவங்கள் தங்கள் பக் திவாசனைக்கேற்றாப்போல் 

சிதையுத லதுபரன் செய் செயலென யுன்னிக்கொண்டே 
பதியும் பன்னாறொன் றான படியுளே நுடங்கிக்கொண்டே 
விதியவ னேவற் கஞ்சா விவேகியா யொலியார்க் கும்மே 
இவரிடத்துப் பக்தி செய்கிற உலகத்தாரு 

ருடைய பாவங் 
கள் அவரவருடைய பக்தியின் தன்மைக்கும் வேகத்துக்கும் 
தக்கவாறு நசிக்கும் . இவ்விஷயத்தை அவரவர் அனுபவத் 
திற் காண்பது இவருக்குத் தெரிந்தபோதிலும் , அப்படி 
அவர்களுக்கு க்ஷேமமுண்டாகுவது ஈசன் செயலென இவர் 
தெரிந்துகொள்வரே யல்லாமல் , தம்முடைய பிராபவத்தினால் 
நடப்பதன்றென்று உறுதியாகக்கொண் டிருப்பர் . சந்திர 
கலைகள் பதினாறும் சூரிய கலை யோடு ஒன்றித்த இடத்திலே 
முடங்கிக் கிடப்பர் . பிரம்ம தேவர் இவருக்குச் செய்யும் 
இடைஞ்சல்களுக்கெல்லாம் அஞ்சாமல் , அவை யெல்லாம் 
சிவபெபெருமானுடைய திருவருளால் நீங்கிப்போ மென்னும் 
விவேகத்தோடு விளங்கிக்கொண்டிருப்பர் . 
86. பருகுமெய் அறத்தின் சால்பே பதிகொளா னென்னநிற்கும் 

தருவென்ன லன்னாள் மாலூண் தவிர்வய தீர்பா னாறு 
தருமதி பன்னொன் றன்றி சதுர்நாட் கோர்பகு தியின்றி 
வருமினிக் கேது புக்தி மதிபன் னொன்றீர்பா னேழ்நாள் 

மண்ணுலகத்திற்குப் பொருந்தாது விண்ணுலகத்தி 
லிருக்கத் தக்க கற்பகத்தருவைப்போல இவர் இருப்பர் . 
இவர் இருக்கு மிடத்தில் அன்னதானம் மிகுதியாக நடந்து 
கொண்டிருக்கும் . இது வரையில் புத தசையில் சுய புக்தி 
முடிவாக , இவருக்கு வயது 26 வருஷம் 11 மாதம் 3 நாள் 
30 நாழிகை ஆகும் . இனிக் கேது புக்தி 11 மாதம் 27 நாள் 
டபெறும் . 


நடை 


64 


இரமணோபாக்கியானம் 


87 • எரிதழல் மெழுகே யென்னும் எல்லைவிட் டுயர நோக்கும் 

துரியமற் றதீத மான தொல்மறை எழுதாப் பாங்கில் 
வருதிமற் றோர்கட் காங்கு வழங்குமா னந்த கூடப் 
பெருவெளி யாஞ்ச பைக்குள் பேரின்ப னாக நின்றே 

இது வரையில் இவர் எரிதழலின் முன்வைத்த மெழு 
கைப் போலக் கரைந்து ஆனந்த மயமாக இருப்பர் . 
பொழுது அந்த நிலையினின்றும் மேலே நோக்குவர் . துர் 
யாவஸ்தையைக் கடந்து , வேதங்களில் விவரிக்கப்படா 
அதீதமான நிலைமைக்கு வந்திருக்கப் பட்டவர்களுக்கு வாய்க் 

ள்ள ஆனந்தக் கூட மென்னும் பெரு வெளியாகிய சித் 
சபையில் இவர் பேரின்பத்தை அனுபவித்துக் கொண் 
டிருப்பர் . 
88. தாண்டவத் தூடே நின்ற சாம்பவி யுனது சேவை 

நீண்டெது காலும் நீங்கா நிலையிடத் திருத்தி வைக்கும் 
வேண்டிய சுகபோ கங்கள் வேறிவர்க் கென்ன வேண்டும் 
தீண்டுவார் தங்கட் கெல்லாந் திருவுள மிவனே யன்றோ? 

அந்தச் சிற்சபையில் நிகழும் எம்பிரானது ஆனந்தத் 
தாண்டவத்தினூடே நிற்கிற சாம்பவியே ! உனது சேவை 
இவருக்கு வாய்க்கும் . அந்தச் சேவையினால் இவர் அந்தப் 
பதவியினின்றும் ஒருகாலும் நீங்காப் பேறு பெறுவர் . அதைக் 
காட்டிலும் இவர்க்கு வேறு சுகபோகங்கள் வேண்டுமோ ? 
வரை அணுகுவார்க்கெல்லாம் இவரே , அந்த நிலையில் , 
எம்பிரானாவரன்றோ ? 
89. திருநெறி யுணர்த்துஞ் செம்மைத் தேசியாய்த் தொழில்கள் 

அருள்மயத்திருந்தேகாட்டும் ஆனந்தநடனபீடம் ( மூன்றும் 
தரும் தகு மறிவோர்க் கெல்லாம் தருநிழ லென்னக் காத்தே 
பெரும்பெரும் புகழே காக்கும் பெரியமா தவனா மன்றோ. 


தவக்குன்று 


65 


மானிடர் கடைத்தேறுவதற்கான உத்தம மார்க்கத் 
தைப் போதிக்கத்தக்க குருமூர்த்தியாக இவர் இருப்பர் . ஆக் 
கல் , காத்தல் , அழித்தல் என்னும் முத் தொழில்களையும் 
இவர் ஆனந்த மயமாக இருந்தே புரியத்தக்கவராவர் . உரிமை 
வாய்ந்த ஞானிகளுக்கெல்லாம் ஆனந்த நடனக் காட்சியை 
அருளத்தக்கவராவர் . கற்பகத் தருவைப் போலப் பக்தர் 
களுக்கு வேண்டியன வேண்டியவாறு அளிக்க வல்லவராவர் . 
வருடைய கீர்த்தி ஓங்கிப் பரவும் . இப்படிப்பட்ட பெருந் 
தவசியாக இவர் விளங்குவர் . 
90. தவநிலை யரிதென் றோதும் தலத்திலே சான்றோர் போற் 

குவிநிதி யென்ன மற்றோர் கொளுஞ்செயல்ஜீவராசி ( றும் 
பவிசொடு வாழு மிந்தப் பழந் தவன் வாழ்காட் ேேட 
கவிகைவான் படியினங்கள் காக்கமெய் காப்பா னாமே 

தவநிலை மிகக் கஷ்டமானது என்று எல்லாரும் சொல் 
வர் . அது மிக்க உயர் பதவி . தராசின் முனையைப் போலச் 
சம நிறையாக இருக்க வேண்டிய நிலைமை . தராசுமுனை சிறிது 
பிறழினும் அவ் வுயர்பதவியினின்றும் விழ வேண்டியதே 
யாகும் . மஞ்சத்தினின்று கீழே - வீழ்கிறவர்க்கு அடியும் 
அபாயமும் அற்பம் . மலையுச்சியினின்றும் வீழ்கிறவர்க்கு 
அடியும் அபாயமும் அதிக மல்லவா ? அதுபோல் , உயர் தவ 
நிலையினின்றும் வீழ்கிறவர்களுக்கு அபாயம் அதிகம் . அப் 
படிப்பட்ட நிலையில் இவர் சிறிதும் வழுவின்றி அமர்ந்திருப் 
பர் . குவித்து வைத்த தவநிதி யென்று மற்றவர்கள் இவ 
ரைப் போற்றுவர். இவர் இருக்கப்பட்ட மலைக் காட்டில் 
ஜீவராசிகளெல்லாம் தம்மால் மனிதருக்குத் துன்ப மில்லா 
மலும் , கௌரவமாகவும் , சுகமாகவும் வாழ்ந்து கொண்டிருக் 

5 


66 


இரமணோபாக்கியானம் 


கும் . அங்கு ஆகாயத்தை யளாவி நிற்கும் விருக்ஷ வகைகள் 
குடயைப்போலக் கவிந்து நிழலும் குளிர்மையும் அளித்து . 
இவருடைய சரீரத்தைக் காத்துக் கொண்டிருக்கும் . 
91. விரும்புதல் விரும்பு மாறே வெறுப்பொடு விருப் பில்லாத 

அரும்பிர யாசையெல் லாம் அணுப்பிர மாண மாகப் 
பெரும்பயன் நோக்கு மாங்குப் பிறழுதற் கியல் விலாத 
வரம்பிடத் தொடுங்கிக் கொண்டே வழியெலா முலாவு 

( வானே 
இவர் விரும்பியனவெல்லாம் விரும்பியவாறே நடக்கும் . 
இப்படிச் சொல்வதனால் இவருக்கு விருப்பு வெறுப்புக்கள் 
உண்டென்று அர்த்தம் செய்துகொள்ளக்கூடாது . இவ 
ருக்கு ராகத்துவேஷங்கள் இரண்டுமில்லை . இவர் மனத்தில் 
தோன் றியனவெல்லாம் நடந்தேறும் என்பது கருத்து , பிற 
ருக்கு அரும் பிரயாசையாகத் தோன்றுவனவும் இவருக்கு 
அணுவளவாக இருக்கும் . இவர் பரமபதத்தை நாடிய நிலையி 
னின்றும் சிறிதும் பிறழாமல் அவ்வுயர் எல்லையிலேயே ஒடுங் 
கிக் கிடப்பவராய் மற்றெதனையும் கருகாமல் , பார்ப்பவர்க்கு 
உலகத்தவரைப்போல , விவகரித்துக்கொண்டிருப்பர் . 
92. திரிபுர தகனன் மேனாள் 

சிரித்தெரித் தவையே போன்று 
கருவியாங் கரண போகம் 

களைந்துயர் நிலைநாட் டத்தே 
வரும்பெரி யோர்கட் கெல்லாம் 

மலையுறை இறைவன் போன்று 
பெருவெளி யிடம்போ வென்னும் 
பேரருள் வழிகாட் டும்மே 


பெருமானைப் போன்றவர் 


67 


முன்னர்ச் சிவபிரான் புன்னகை செய்து திரிபுரங்களை 
யும் எரித்துச் சாம்பராக்கியதுபோல இவர் மிகப் பெரிய 
காரியங்களையும் வெகு சுலபமாக அவலீலையாய்ச் செய்யத் 
தக்கவராவர் . அந்த காண சேஷ்டைகளற்று அதற்கு மே 
வான நிலையை நாடுகிற பெரியோர்களுக்கு இவர் கைலைமலை 
யின்மீது வாசம் செய்கின்ற சிவபெருமானைப் போன்று , 
பெருவெளியை அவர்கள் 

அடைவதற்கு , வழிகாட்டத் 
தக்கவராவர் . 
93. காட்டரும் நிலையெலாந் தன் காலடி துலக்கிக் கொண்டே 

நீட்டல்மீ ளுதலொன் றான நிலையாங் கேதூண் செல்லா 
ஓட்டமீர் பானே ழாண்டு உகளைந்தோ டேக மாதம் ( கும் 
நாட்டலோர் பகுதி நாளும் நலியச்சுக் கிரனூ ணாமே 

திருவண்ணாமலைக் காட்டில் அரிய கஷ்டமான இடங் 
களிலெல்லாம் இவருடைய கால் நடந்து கொண்டிருப்பி 
னும் , இவர் உள் வேறு புறம் வேறு என்று சொல்லமுடி 
யாத உயர்வான நிலையில் இருப்பர் . இதோடு புதன் தசையில் 
கேது புக்தி செல்லாகும் . இதுவரையில் வயது 27 வருஷம் 
1 ! மாதம் 30 நாழிகை. இனிச் சுக்கிரபுக்தி ஆரம்பமாகும் . 
94. ஆண்டுகளைந்தீர் மாதம் ஆகு முற்கூறுச்செய்கை 

நீண்டசீர் நிலைமுன் போன்ற நேர்மையானாலும் பின்பின் 
தாண்டிய செயலனைத்தும் சாற்றுதற் கிதுபோ தின்றாம் 
ஆண்டவி யேகோ லிந்தில் அறியுவா யாம்நூல் வாக்கே 

சுக்கிர புக்தி 2 வருஷம் 10 மாதம் நடைபெறும் . 
இதன் முற்பகுதியில் நடக்கக்கூடிய செய்கைகள் இதுவரை 
யிற் சொல்லியது போலவே இருக்கும் . அதற்குமேல் இவர் 
செய்யுங் காரியங்களை யெல்லாம் சொல்வதற்கு இப்பொழுது 


88 


இரமணோபாக்கியானம் 


அவகாசமில்லை. ஆதலால் , அரசியே ! துலாராசியிற் சந் 
திரன் சஞ்சரிக்கும்போது மற்றுமுள்ள விவரங்களைச் சொல் 
வேன் - 

காக்கையர் சபையினின்றும் எழுந்து ஏகி 
னர் . 


-என்று 


95. ஒலிமலி நாத கோசம் உள்ளுறை ஞானபீடம் கொண்ட 

மலியலர் வெளிவெட் டார வாழ்க்கையில் நுடங்கிக் 
தலமுயர் மேலோர் தேடும் சாம்பவி யொப்பில்லாத ( மோ 
நிலையுறை யருளே முன்னர் நிகழ்த்துமா வாக்கியங் கேண் 

அவ்வாறு காக்கையர் எழுந்து போன பின் அன்றைத் 
தினத்துச் சபை கலைந்தது . மறுபடி சபை கூடிய போது 
காக்கையர் தம் பிரசங்கத்தைத் தொடர்ந்து சொல்வாராய் 
ஈசுவரியை வழிபடுகின்றார் . தேகத்திற்கு அன்னமயாதி பஞ்ச 
கோசங்கள் உண்டென்பரல்லவா ? யோகிகளுடைய அப்பி 
பாசகாலத்தில் அவர்களுக்கு ஒரு விதமான இனிய நாதம் 
கேட்கும் . அந்த நாதப் பெருக்கத்தை அவர்களுக்கு ஒரு 
கோசமாக இங்கு வர்ணிக்கின்றனர் . அந்த நாத கோசத் 
தின் உள்ளே இருப்பது ஞான பீடம் எனப்படும் . அந்தப் 
பீடம் அலரும்போது விஸ்தாரமான வெட்டார வெளி 
தோன்றும் . யோக சாதனையில் தேர்ந்தவர்களே அவ்வெட் 
டார வெளியை அடைவதற்காகும் . அவ்வெளியில் அமர்ந்து 
வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியோர்கள் தேடுகிற சாம்பவி 
பே ! ஒப்பில்லாத உயர் நிலையில் பிரகாசிக்கின்ற அருள் 
வடிவே ! முன்னால் நான் சொல்லிவந்த மகாவாக்கியத்தின் 
தொடர்பைச் சொல்கிறேன் , கேட்டருள்வாயாக . 
96. தவமேயோ ருருவாய் வந்து தலத்திடை சிறிய காலம் 

அவந்தவிர்த் தரிய மேலாம் அறிஞரா மவர்கள் தங்கள் 


ஈசுவரத்தன்மை 


69 


பவவினை களையுங் கெல்லிப் பரத்துறு தன்போ லாக 
நவத்திடத் தாக்கு முத்தி நாதனின் மறை சொல்வாமே 

நான் சொல்லப் போகிற புருஷர் எப்படிப் பட்டவ 
ரென்றால் , தவமே ஓர் உருவாக அமைந்தவர் . அப்படி 
யிருக்தும் இவர் ஜன்ம மெடுக்க வேண்டியதாயிற்று . ஜன்ம 
மெடுப்பதற்குக் காரணமாயுள்ள பாபத்தை யொழிப்பதற்கு 
இவர் ஜன்மம் எடுத்துச் சிறிது காலம் பூலோகத்தில் தங்கு . 
வர் . அந்தப் பாபத்தை ஒழித்துக் கொள்வதே யல்லாமல் , 
பெரிய அறிஞர்களா யிருப்பவர்களுக் குரிய பிறப்பு இறப் 
புக்குக் காரணமாயுள்ள வினைகளையும் வேரறக் கெல்லி அவர் 
களையும் தம்மைப் போலப் பர நிலையில் ஆக்குவது இவரு 
டைய மற்றொரு நோக்கமாகும் . எனவே , இவர் உலகத்தி 
லுள்ள அறிஞர்களை ஈடேற்றி உயர் பதத்தில் ஆக்கத் தக்க 
முக்தி நாதன் ஆவர் . இவருடைய ஜாதக பலனைச் சொல்வோ 

நவத்திடத்து- நவம் இடத்து- பூமியினிடத்து . 
97. அருணையில் ரமணக் கோலம் அடைந்தமா தவசிக் காக 

அருணனில் புயலூண்தொட்டு அறைந்திலாப்பயனையீண்டு 
தரும்பர னருளா லெல்லாத் தன்மையு முடைய னாகப் 
பெருகிய தொண்டர் தங்கள் பெருந்தவத்திவனார்க்கும்மே 

இப்பெருந் தவசியானவர் திருவண்ணாமலையில் ரமணர் 
என்னும் பௌதிகக் கோலத்தோடு விளங்குபவர் ( முற் பிறப் 
புக்களில் இவர் வேறு வேறு கோலத்தில் , அதாவது , சரீரத் 
தில் , வேறு வேறு பெயருடன் வழங்கினவர் என்பதாம் . 
அன்றியும் , ரமணர் என்பது இவருக்கு இடுகுறிப் பெயராக 
அமைந்திருப்பினும் இவர் அருணையங்கிரியில் அமர்ந்து ஆத் 
மாக்கள் சமிக்கத் தக்கதாயுள்ள பாம்பொருளினிடத்து 


மாக . 


70 


இரமணோபாக்கியானம் 


( 


ரமித்துக்கொண்டிருப்பதால் , ரமணர் என்பது இப்பொழுது 
காரணப் பெயராகவும் அமைந்தது என்பதைக் காக்கையர் 

ரமணக் கோலம் அடைந்த என்னும் அடை மொழியி 
னால் குறிக்கின்றனர் போலும் ) . இவருக்குப் புததசையில் 
சுக்கிர புக்தியின் பயன்களில் இதுவரையிற் சொல்லியது 
போகப் பாக்கியுள்ளதை இப்பொழுது சொல்வேனாக . இவர் 
பரம புருஷனாகிய சிவ பெருமானுடைய திருவருள் பிரசா 
தத்தால் ஈசுவரத் தன்மை வாய்ந்தவராவர் . தொண்டர்கள் 
பலர் இவரை அங்கனே மதித்து இவரிடத்துப் பக்தி செய் 
வார்கள் . அவர்களுடைய பக்தியிலும் தவத்திலும் இவரே 
விளங்குவர். 
98. பாவனை வடிவி லாகப் பலர்கள் கொண் டாடலன்றி 

ஓவிய வடிவி லாக உறுதிசெய் வாரு மெல்லாத் 
தேவதை இவனே யென்னும் சிந்தைசெய் வாரு மன்றி 
நாவலர் காவலர்க்கும் நாயகம் போல்வா னம்மா 

பல பக்தர்கள் இவருடைய வடிவத்தைத் தம் மனத் 
தில் பாவனை செய்துகொண்டு தொழுவர் . வேறு பலர் சித் 
திரப் படமாகவும் பிரதிமையாகவும் இவருடைய வடிவத்தை 
அமைத்துக்கொண்டு உறுதியாகப் பக்திசெய்து ஆராதிப் 
பர் . வேறு பலர் வேத சாஸ்திரங்களிற் சொல்லப்பட்ட 
எல்லாத் தேவதைகளும் இவர் வடிவமாகவே தமக்கு வாய்ந் 
துள்ளார் எனச் சிந்தித்துச் சிரத்தையோடு பயபக்தி வழி 
பாடுகள் செய்வர் . இவ்வாறு பக்தி செய்கிறவர்களுக் கெல் 
லாம் அருள் புரிந்து அவர்களை ஈடேற்றும் நாயகராக இவர் 
விளங்குவதே யல்லாமல் , புலவர்களுக்கும் புவிபாலகராகிய 
அரசர்களுக்கும் நல்வழி காட்டும் நாயகம் போன்றவராவர் . 
நாயகன் - வழிகாட்டுகிறவன் . 


அங்கவாதனை அடக்கல் 


71 


அந்தச் 


99. சேவலன்சிறைவைத்தான் முன் செய்தசா பத்தாலெல்லா 

ஆவல் நீத் தாலுங் கொண்ட அங்கவா தனையோர் பாலில் 
தாவியே தலையை நீட்டும் தலையெடா தடக்கிக் கொண்ட 
தாவரவி ரிந்த மெய்ம்மைத் தழைவிலே குறியைக் 

( கொண்டே 
கோழிக் கொடியையுடைய சுப்பிரமணியக் கடவுளால் 
முன்னொரு சமயத்தில் சிறையிலிடப்பட்ட நான்முகப் பிரம 
தேவர் இந்த ரமண ரிஷியின் முன் ஜன்மத்தில் இவருக்கு 
ஒரு சாபம் கொடுத்திருக்கிறார் . அந்த விஷயம் பின்னே 
விவரிக்கப் பெறும் . 

சாபத்தின் பயனாக ரமண 
ரிஷிக்குத் தேகச் சோர்வு நீங்காதிருக்கும் . அது சாபத்தின் 
பயனே என்று தெரிந்த இவர் தேகத் தளர்வைப் பொருட் 
படுத்தாமலும் , தேகத்தைத் திடப்படுத்திக் கொள்ள வேண்டு 
மென்னும் ஆவல் இல்லாமலும் இருப்பர் . அப்படி நிர்லக்ஷி 
யமா யிருந்தபோதிலும் , தேக வாதனை இவரைப் பீடித்து 
இவருடைய தவத்திற்கு இடைஞ்சல் செய்யுமாறு தலை நீட் 
டும் . அந்த வாதனை மேலிட்டு ஓங்கித் தம்மைப் பிரதிபர் 
திக்கா வண்ணம் இவர் அதை அடக்கிக்கொண்டு , உறுதி 
வாய்ந்த மெய்ம்மை வாழ்விலே லக்ஷியம் மாறாது இருப்பர் . 
தாவாம் -உறுதி ; விரிந்த மிகுந்த ; தழைவு - வாழ்வு . 
100. பரம்பர வெளியே நின்ற பரன்சந் நிதான மீது 
தெரியும்விண் ணப்பமெல் லாம் தியக்கங்கொள் இயக்க 

( னென்னப் 
பெரும்புகழ்ப் பதவியாய்வில் பிறழாத தெய்வக் கோலம் 
தரத்தெரி சித்தே யாங்குத் தாண்டவ மிவோ னம்மா 

அனைத்துக்கும் பரமாகி , வெட்டாரமென்று சொல்லப் 
பட்ட பெருவெளியில் இருக்கிற பரமேசுவரனுடைய திருச் 


+ + 


. 


72 


இரமணோபாக்கியானம் 


யிருப் 


சந்நிதானத்தில் இவர் மேற்சொல்லிய தமது குறைகளை விண் 
ணப்பம் செய்துகொண்டு சற்று மனங் கலங்கினவரா 
பர் . அப்படி யிருந்தும் , தாம் இருக்கும் நிலையைக் காட்டி 
லும் மேலான பதவியை ஆராய்ந்து அடையும் லக்ஷியத்தி 
னின்றும் சிறிதும் பிறழாது இருப்பர் . அப்போது இவர் 
தெய்வக்கோலம் வாய்ந்தவராகவே தோன்றுவர் , ஞானஸ்வ 
ரூபியாகவே அப் பரவெளியில் தாண்டவமாடிக் கொண் 
டிருப்பர் . தியக்கம் - கலக்கம் ; இயக்கன் - நடமாடுகிறவன் . 


101. கூண்டிலே யொடுங்கி நிற்கும் 

குருவிபோ லண்டமெல் லாம் 
ஆண்டுல கரசே காக்கும் 

ஆண்டவன் சந்நி தானம் 
தூண்டிய முனையில் வைத்துத் 

தோல்லுல கெல்லாம் பார்த்துக் 
காண்டல் தன் னன்றி யொன்றும் 

காண்கிலா நிலைநிற் பானே 
வானமளாவி வெளியெலாம் பறந்து உலகமனைத்தை 
யும் ஒரே பார்வையில் பார்க்கக் கூடிய குருவியானது ஒரு 
கூண்டில் ஒடுங்கி நிற்பது போல உலகமனைத்தையும் ஒரே 
பார்வயில் கடாக்ஷிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ரமண 
ரிஷியானவர் அண்டங்களை யெல்லாம் ஆண்டு அரசரைப் 
போல உலகத்தைக் காக்கிற பரம கருணாநிதியாகிய ஆண்டவ 
னுடைய சந்நிதானத்தில் ஒடுங்கி நிற்பர் . - அந்தச் சந்நிதா 
னத்து மகிமையினால் தூண்டப்பெற்ற 

டப்பெற்ற மனக் 
வாய்ந்து அநாதியாகவுள்ள உலகங்களை யெல்லாம் பார்ப்பர் . 
அதாவது , அவையெல்லாம் இவருக்குப் புலப்படு மென்ப 


கூமை 


அறிவுக்கெட்டா ஆராய்ச்சி 


73: 


மனித 


தாம் . எப்படிப் புலப்படுமெளின் , அவை வேறு தாம் வேறு 
என்னாது அபேதமாகத் தோன்றும் . இந்த நிலையில் இவர் 
நிற்பர் . 
102. உரிதொலி யுள்ளி போன்று ஒன்றுவிட் டொன்று மாறி 

உரியினும் பழமை கொண்ட உயர்நிலை தலத் திலேயே 
அரியணை தவழ்ந்து மாறா அரசுசெய் தறிவுக் கெட்டா 
துறுநிலை எங்கே யென்று உசாவுவான் பரத்தி லம்மா 

நமது கண்ணுக்குப் புலப்படுகிற மானிடதேகம் ஸ்தூல 
சரீரம் எனப்படும் . இதனில் அந்தர்க்கதமாக அநேக தேகங் 
கள் இருக்கின்றன . இவையெல்லாம் கோசங்கள் எனவும் 
பெயர் 

பெறும் . இவை வெள்ளைப் பூண்டின் தோல்கள் போல 
ஒன்றுக்குள் ஒன்று - புரை புரையாக அமைந்திருக்கும் . 
ஆனால் வெள்ளைப்பூண்டின் புரைகளைப்போல் , 
னுடைய ஸ்தூல தேகத்திற்கு ஆதாரமாயிருக்கிற சூக்ஷ்ம . 
தேகங்கள் சாமானிய கண்ணுக்குப் புலப்படா . வெள்ளைப் 
பூண்டின் பருப்பைப் பார்ப்பதற்கு அதன் மீது படிந்துள்ள 
புரைகளை ஒவ்வொன்றாக நீக்கவேண்டியிருப்பது போல மனி 
தன் தனது ஆத்ம ஸ்வரூபத்தைக் காண்பதற்கு அதனை 
மறைத்துக்கொண்டிருக்கிற வேறு வேறு தன்மைகளுள்ள 
பற்பல தேகங்களையும் ஒதுக்கிக் கடந்து உட்புகவேண்டும் . 
இவ்வாறு ரமண ரிஷிபானவர் உள்ளித் தோல்போன்ற ஒவ் 
வொரு கோசத்தையும் களைந்துகொண்டு உட்புகுவாராவர் . 
இப்படிச் செய்து கொண்டிருப்பினும் இவர் பூர்வ . ஜன்ம 
தபோ விசேஷத்தினால் ஏற்கெனவே அடைந்துள்ள உயர் 
நிலையிலான தலத்திலேயே இருப்பர் . அங்கே அரியாசனத் 
திலமர்ந்து அரசு செய்து கொண்டிருப்பினும் , அதாவது மிக 
உயர்வான ஞானப் பெருக்கத்தினால் முக்தி நிலையிலிருந்தும் , 


14 


இரமணோபாக்கியானம் 


அதற்கும் மேலாக அறிவுக்கெட்டாத நிலை எங்கே உள 
தென்று அந்தப் பரமபதத்தினின்றே இவர் ஆராய்வர் . 
103. அந்தநாள் பிற்கூ றேற்கும் அசுரர்கோ மானா லாற்றும் 

சிந்தனை நலங்குன் றாத செயலுறு மினிமே லேறற் 
கெந்தமூலந்தா னென்னும் இதயவாராய்வில் மென்மேல் 
சுந்தார்க் கருள்செய் தூதன் துணைப்பிடி யகல்வி லாதே 

இதுவரையில் புதன் தசையில் சுக்கிரபுக்தி முற் 
உறின் பயன் சொல்லப்பட்டது . 

சொல்லப்பட்டது . இனி அந்த புக்தியின் 
பிற் கூறுச் செய்கைகளை விவரிப்போம் . இவருக்கு உண்டா 
கியதாக மேலே சொல்லிய சிந்தனை நலம் குன்றாது ; 

செவ் 
வனே பயன் படும் . இவர் இருக்கும் நிலையைக் கடந்து 
அதற்கு மேலான நிலையை எங்கனம் அடையலாமென்று 
இவர் மேலும் மேலும் ஆராய்ந்து கொண்டிருப்பர் . இந்த 
ஆராய்ச்சியில் இவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காகத் தூது 
நடந்து அருள் செய்த சிவபிரானையே துணையாகக் கொண்டு 
விடாப் பிடியாகச் சாகஸம் செய்வர் . 
104. கட்புல னுக்கெட் டாத கதியிலே அடை. தற்காக 
நுட்பநோக் கறிவே தானாய் நோக்கின்ற இடங்கட் 

( கெல்லாம் 
மட்கட மிடங்கொடாது மறைவிடத் திருத்தி வைக்கும் 
புட்பவா சனை கொள் பாம்பு புகாதிருந் திடுமோ அந்த 
வெட்பக டங்காண் கின்ற வேளையை எதிர்பார்க் கும்மே 

இவர் அடைவதற்கு ஆராய்ந்து கொண்டிருக்கும் நிலை 
கட்புலனுக்கு எட்டாதது . சாமானிய கண்ணுக்குத் தெரி 
யாதது என்பது மாத்திரமே இங்குக் குறிக்கப்பட்வில்லை . 
மகா யோகிகளுடைய சூக்ஷ்மதிருஷ்டிக்கும் எட்டாதது 


உயர்நிலைச்சேவை யூக்கம் 


75 


வா 


என்பது பொருள் . அப்படிப்பட்ட நிலையைக் காண்பதற்கு 
இவர் அரிய பிரயத்தனங்கள் செய்தபோதிலும் மானிட 
தேகமானது இடங்கொடாது . இந்தப் பிரதிபந்தமானது 
அந்நிலையை அடைவதற்குக் தடையாகி , அதை மறைத்து 
வைக்கும் . ஆனால் , நல்ல ஸர்ப்பமானது இனிய புஷ்ப வாஸ 
னையை மிகவிரும்புமல்லவா ? ஓரிடத்தினின்று புஷ்ப 
ஸனை வருமாயின் அவ்விடத்திற்குப் போக முடியா விடினும் 
அது அம் மணத்தை அனுபவிக்கக்கூ ... டிய வாயிலிலேயே காத் 
திருந்து உள்ளே புகுவதற்குச் சமயம் பார்த்துக் கொண்டி 
ருக்கும் ; உட்புகாமல் விடாது ,. 

அது போல , ரமண ரிஷி 
யும் அம் மேலான நிலையை அடைவதற்குச் சமயம் பார்த் 
துக் கொண்டிருப்பர் . வெட்பகடம் - உளளே இருப்பதை 
மறைத்துக்காட்டுவது ; வெட்பகடம் காண்கின்ற வேளையை 
--மறைந்திருக்கும் பொருளைக் காணத்தக்க சமயத்தை . 
105. கட்டிலே நெட்டி பெட்டிக் காணிடை யானவெல் லாம் 

ஒட்டியே பட்டாங் குற்ற உயர்நிலைச் சேவைக் காகத் 
திட்டியே மிகவு சாவித் தேய்வுகண் டிருக்கு மிந்த 
அட்டியில் லானின்செய்கை அறையுதற் கெளிதாகும்மோ 

ஸ்தூல தேகத்தினால் பிரதிபந்திக்கப்பட்டவராயிருப் 
பினும் இவர் அது அற்ப சொற்பமாகவேனும் அனுகூலமா 
யிருக்கிற தருணங்களில் நெட்டி நெட்டி ஒட்டியேறி உயர் 
நிலைச் சேவையைக் காண்பதற்கு மிகப் பிரயாசைப் படுவர் . 
அப்போது தமக்குத் தடையாயுள்ள தேகத்தையும் தமது 
சகதிக்குறைவையும் இகழ்ந்து தம்மைத் தாமே நிந்தித்துக் 
கொண்டு மேலேறுவதற்கு வழி தேடித்தேடி இளைப்பர். எப் 
படிப்பட்ட தடையயுைம் பொருட் படுத்தாது மேற்கொள் 


76 


இரமணோபாக்கியானம் 


ளத்தக்க தீரமும் திடனும் வாய்ந்த இந்தத் தவசியின் செய் 
கையை எடுத்துரைப்பது எளிதாகுமோ ? இந்த நீலை இவருக் 
குச் சித்தியாகுமென்பது திண்ணம் . ஏனெனின் , பூர்வ 
தபசினால் இவர் இந்த நிலையை அடைவாரென ஏற்பட்டிருக் 
கின்றது . இந்தக் கருத்து பட்டாங்குற்ற உயர் நிலை 
என்னும் பதத்தினால் தோன்றுகின்றது . பட்டாங்கு - ஊழ் ; 
பட்டாங்குற்ற - ஊழ்வினைப் பயனாக ஏற்பட்டுள்ள - பூர்வ 
ஜன்ம ஸம்ஸ்காரத்தால் இவருக்கு உரிமையாயுள்ள . 
106. விழிவழி நரம்பி னூடே விளக்கமாம் பிடரித் தம்பம் 

தழுவிய பரம சூட்சத் தாண்டவ சைதன் யத்தில் 
முழுகிய பார்வை மேலே முண்டநோக் கொளிரும் 

( மெய்ம்மை 
வழியிலே தொடர்வா னேனும் மௌன சாதனையின் மீதே 

தலைக்குள்ளிருந்து வருகிற விழி நரம்பானது இரு 
கூறாகப் பிரிந்து இரண்டு கண்களுக்கும் பார்க்கிற சக்தியை 
அளிக்கின்றது . சூக்ஷ்ம திருஷ்டியை சாடுவோர் இவ்விரு 
கூறுகளின் வழியாக உட்சென்று அவைகளை ஒன்றிக்க வேண் 
டும் . அங்ஙனம் ஒன்றித்த விழி நரம்பு முதுகெலம்பின் மேல் 
தொடர்பாகிய பிடரித் தம்பத்தோடு சந்திக்கவேண்டும் . அப் 
படிச் சந்திக்கும்போது திருஷ்டி விளக்கமுறும் . அந்தத் 
திருஷ்டி பரம சூக்ஷ்மமானது . அதனில் ஆத்ம 
யம் தோன்றும் . அந்தச் சைதன்னிய உணர்ச்சியினால் ஆன 
ந்தமும் , ஆனந்த பரவசத்தினால் தாண்டவமும் ஏற்படும் . 
அப்படிப்பட்ட ஆனந்தத்தில் மூழ்கினவராய் இவர் இன்னும் 
மேல் நோக்கு வாய்ந்து தத்துவத்தை ( மெய்ம்மையை ) க் 
கண்டனுபவிக்க முயற்சிசெய்வர் . தோற்கண்ணின் உதவி 


சை 


ன்னி 


மோனசாதனை 


77 


யால் வெளியுலகில் விவகரிப்பது போல ஞானக்கண்ணின் 
உதவியால் உள்ளுலகில் விவகரிப்பது மௌனமார்க்கம் அல் 
லது மோனவித்தை எனப்படும் . 
107. பகலறுந் திருப்பான் கொண்ட பயனனு பவித்தற்காக 

இகல் செயுங்கடத்தின் வாதையேமிக லென்னல்நாள்நாள் 
பகவனா ரருளா லந்தப் பதியினுங் கடக்க நோக்கம் 
மிகமிகத் தட்டா நெஞ்ச விழைவுளா னெனலந் நாளே 
மோன சாதனையில் இவர் பிரிவில்லாமல் 

அதனிலே 
அமர்ந்திருப்பர் . ஆனால் இவர் உத்தேசித்த பயனை அனு 
பவிப்பதற்கு விரோதம் 

விரோதம் செய்கிற தேகவாதையானது 
காளுக்கு நாள் மிகுந்து கொண்டிருக்கும் . ஆயினும் , இவர் 
பகவானுடைய அருளினால் அந்த நிலையைக் கடந்து மேலே 
றுவதற்கு நோக்கங் கொண்டிருப்பர் . என்ன இடைஞ்சல் 
நேர்ந்தபோதிலும் மேற்பதவியை அடையும் ஆசையே இவர் 
மனத்தில் குடிகொண்டு ஓங்கும் . பகலறுந்து- பிரிவற்று ; 
விழைவு- ஆசை . 
108. துருவுவார்க் கிவனி ருக்கும் சூக்கும் மறிவ ரோ கொல் 

மருவுவார்க் கவாவீ டேற்றம் மதிபுனை யமலன் கோலம் 
தெரியுவார்க் கிவன்சஞ் சீவித் தெள்ளமு தென்ன வுள்ளம் 
பெருகுவார் பருகு வார்க்குப் பெருங்களை தவிரு மன்றோ 

விசித்திர வஸ்துவைப் பார்க்க வந்தது போலவும் , பரி 
சோதிக்கும் நோக்கத்துடனும் , விஷயத்தை விசாரித்துத் 
தெரிந்து கொள்ள வேண்டுமென்னும் ஆசையுடனும் இவ 
ரைத்தொடர்ந்து கொண்டிருப்பார் பலர் உண்டு. 

அவர்க 
ளெல்லாரும் இவருடைய சூக்ஷ்மமான நிலையை அறிவரோ ? 
அறியமாட்டார் என்பதாம் . ஆனால் , இவரிடத்து மனம் 


78 


இரமணோபாக்கியானம் 


( பக்தி ) பொருந்தியவர்களுக்கு அவரவருடைய இஷ்ட காமி 
யங்களெல்லாம் ஈடேறும் . சாக்ஷாத் சிவபிரானே இவர் வடி 
வமாகத் தமக்கு வாய்ந்துளாரெனத் தெரிந்து கொள்கிறவர் 
களுக்கு இவர் சஞ்சீவியாவர் , எனவே , அவர்களை உஜ்ஜீவிப் 
பர் - பிறப்பிறப்பில்லா வழியை அடைவிப்பர் . திவ்விய 
மான அமிருதமென இவரைப் பாவித்து உள்ளம் பூரித்து 
இவருடைய மொழிகளையும் விழிகளையும் பருகித் திருப்தி 
யடைபவர்களுக்குச் சோகம் தீரும் , ஆனந்தானுபவம் வாய்க் 
கும் . இங்ஙனம் நால்வகைப் பக்தர்களுக்கு நால்வகைப் பிர 
யோஜனம் கூறப்பட்டது . இவைகளுக்கு மேற்பட்ட நிலையி 
லுள்ள இருவகைப் புண்ணியருக்கு இவர் எங்ஙனம் அருளு 
வரென்பது இனிச் சொல்லப்படும் . துருவுவார்- தொடர் 
கிறவர்கள் . 
103. பிறவிநோ யறுப்பார் தங்கள் பெருவெளி பரமா னந்த 

வெறுந்தலத் திவனை ஏற்கும் வேதமுன் னணியோ னாகக் 
கறுந்தடை யகற்றுந் தூயக் கதியில் நின் றவரொ டுங்கும் 
குறுந்தலத்தூட்டிவைக்கும் குன்றனையெனவாய்க் கும்மே 

பிறவிப் பிணியை அறுக்கவெண்ணித் தவம் புரிந்து 
கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய நிஷ்டையில் தோன்று 
கிற பெருவெளியாகிய பரமானந்த வெறுந்தலத்தில் இந்த 
ரமண மூர்த்தியையே காண்பர் . மாயையைக் கடந்து பரி 
சத்தமான நிலையிலிருப்பவர்களுக்கு அவர்கள் லயித்தொ 
டுக்கத்தக்க அணுஸ்வரூபத்தில் ( குறுகிய இடத்தில் ) அவர் 
களைக் கொண்டுபோய்ச் சேர்க்கத் தக்க மலையிலக்கென்னும் 
பெருந்துணையான வேதமுதலை ( வேதத்திற்கு முதற்புரு 
ஷனை ) ப்போல இவர் வாய்ப்பர் . 


வேற்கரன்பதவி 


79 . 


110. குன்றமேழ் கடலு மாவும் 

குறையசுர் குழாமு மாள 
அன்றொரு வேற்கை கொண்டார்க் 

கரன் தரும் நிலையம் போன்ற 
மன்றுறை மூல னென்ன 

மலரடி பெயர்க்குங் கோலம் 
நன்றுநன் றென்னக் காண்கும் 

நறுந் தவர்க் கிவன் முன்னா மே 
அசுரர்கள் மூவுலகங்களில் உள்ளவர்களுக்கும் பெருந் 
தீமைகள் செய்து வருத்திக்கொண்டிருந்தார்கள் . அவர்கள் 
காமரூபிகளான தனாலே வேண்டியபோது வேண்டிய உரு 
வத்தை மேற்கொள்ளவல்லார் . இந்நாளில் யுத்தம் செய்கிற 
வர்கள் பற்பல கபடோபாயங்கள் செய்வதையும் உருவம் 
மாறிப் பொய்த் தோற்றம் காட்டுவதையும் பற்றிப் பத்திரி 
கைகளின் வாயிலாகத் தெரிந்திருக்கிறோம் . அசுரர்களும் 
அநேக விதமான கபடோபாயங்கள் செய்தனர் ; போரில் 
தோற்றுப்போகும் தருணத்தில் நிஜரூபத்தை மறைத்து 
வேறு வடிவமாக விளங்குவர் . இங்ஙனம் கிரவுஞ்சன் மலை 
வடிவமாயினன் ; சூரபதுமன் கடல்களின் நடுவில் மாமரமா 
யினன் . இவர்களாதியாகவுள்ள வெறுக்கத்தக்க அசுரர் 
கூட்டம் ஒழியுமாறுசுப்ரமண்யக் கடவுள் கிரியாயிருந்த கிர 
வுஞ்சனைத் தமது வேலாயுதத்தால் பிளந்தெறிந்தனர் ; மாமா 
மாயிருந்த பதுமனை , கடலை வற்றச்செய்து , வேலாயுதத்தால் 
துண்டிக்க , அவனுடலின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு 
பகுதி மயிலாகவும் மாறியது . அவற்றை அவர் முறையே 
கொடியாகவும் வாகனமாகவும் கைக்கொண்டனர் . மற்ற 


:80 


இரமணோபாக்கியானம் 


அசுரர்களையும் வேறு சமயங்களில் அதம் செய்து அசுரர் 
குலம் அற்றுப் போகும்படி செய்தனர் . இத்தனை வெற்றிக் 
காரியங்கள் இயற்றவேண்டி அவர் அந் நாளில் பரமேசுவரி 
யினிடமிருந்து வேலாயுதத்தைப் பெற்றுத் தம் கரத்தில் 
ஏந்திக்கொண்டனர் . அவ்வளவு மகிமை வாய்ந்த சுப்பிர 
மணியக் கடவுளுக்குப் பாமனார் அளித்தது போன்ற நிலை 
யத்தில் இந்த ரமணரிஷி இருப்பர் . சிற் சபையில் , நடன 
மிடும் மூல புருஷனாகிய நடராஜப் பெருமான் திருநடனம் 
செய்யும்போது திருவடி பெயர்த்து வைக்கும் கோலத்தைக் 
கண்டு , பேஷ் பேஷ் நன்றாயிருக்கின்றதென ஆர்ப்பரித்து 
ஆனந்திக்கும் பாக்கியம் வாய்ந்த மிகப்பெருந் தவசிகளுள் 
இந்த ரமணரிஷி முதன்மையானவர் ஆவர். குறை வெறுக் 
கத்தக்க ; குழாம் - கூட்டம் ; மன்று -சிற்சபை ; மூலன் - மூல 
புருஷன் . 
111 , சாதனை யொன்று யன்றித் தவழ்நிலை பலவா றாகும் 

போதனை வழிகளெல்லாம் பொருள்படும் படிமற் றோர்க்கு 
வேதமோ தியத லத்தில் வீற்றெழும் நால்வர்க் கந்நாள் 
நாதனா ராலின்கீழ் சொல் நயக்குறி போல்வா னாமே 

பரமபதத்தை அடைவதற்குச் செய்யவேண்டிய சாத 
னை ஒன்றே அன்று . ஓர் ஊருக்குப் போகத் தக்க வழிகள் 
பல பல வாகும் . சமணரிஷி கைக்கொண்ட வழி ஒன்றே 
வானாலும் உயர் நிலையை அடைந்தபின் இவருக்கு மற் 
றெல்லர் வழிகளும் புலப்படலாகும் . தன்னை வென்றவன் 
உலகத்தை வென்றவன் என்பர் . 

உள்ளபடி ஓரெழுத்து 
( பிரணவத்தைப் பயின்றவன் சகல கலைகளையும் பயின்றவ 
னாவன் , சர்வ தந்திர ஸ்வதந்திரனாவனென்பது நமது சாஸ் 


ஈசுவரியின் அருள் 


81 .. 


திரங்களின் சித்தாந்தம் . அது போல , ரமண ரிஷிபானவர் 
ஒரு விதமான போக சாதனை செய்து உயர் 

நிலைபை 
அடைந்த வராயினும் புனித மார்க்கங்கள் பலவற்றையும் 
உணர்ந்தவராய் , அவைகளை மற்றவர்களுக்கு நன்கு புலப்படு 
மாறு காட்டி அவர்களையும் நல்வழிப் படுத்தி உய்விக்கத் 
தக்கவராவர் . சிவபெருமான் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி வடிவமாக 
ஆலமரத்தின் கீழ் எழுந்தருளி, ஸனக ஸனந்தனாதி நால் 
வர்க்கு வாய் மொழி யாலல்லாமல் மௌன முத்திரையினால் 
உபதேசித் தருளியது போல , ரமண ரிஷி வாய் பேசாமலே 
தமது பக்தர்களுக்கு நயன தீக்ஷையினால் ஸமஸ்த ஞானோப 
தேசமும் செய்ய வல்லவராவர் . 
112. மகத்துவக் காதை கூறின் வகைமிகு மனைத்து மன்னான் 

அகக்குறி யுணர்த்தி நீயும் அகல்விலா தசைவி லாத 
முகக்குறி பரத்தி லாக்கும் முறையில்நின் றீடேற்றத்தின் 
புகத்தகுந் தேவி யுன்றன் புகழலால் புகல்வே றுண்டோ . 

இந்த ரமண ரிஷியின் காதை மிக மகத்துவம் வாய்ந் 
தது . அது பலபல வகையில் பெருமை யுடையது . 

அன் 
-களை யெல்லாம் எடுத்துக் கூறின் மிக விஸ்தார மாகும் .. 
தேவீ ! தாம் இருப்பதைக் காட்டிலும் உயர்வான பதவி 
அடை வேண்டுமென்னும் ஆசை இவருடைய 

மனத்திற் 
குடிகொண்டிருக்கும் . இவருடைய இந்தக் கருத்தை 
உணர்ந்து நடப்பது போல நீ இவருக்குப் பரிபூர்ணமாகக் 
காட்சி தந்து , அந்தக் காட்சி இவருக்கு நீங்காமலும் கலங் 
காமலும் இருக்குமாறு அருள் புரிவை . இவரை உயர் பரத் 
தில் ஆக்க வேண்டுமென்னும் கருத்து உனக்கு இருக்கிற 
தென்பதை உனது அரிய முகவிலாஸத்தினால் இவருக்கு 

6 


வை 


டைய 


82 


இரமணோபாக்கியானம் 


அறிவித்து , இவரை ஈடேற்றி மேற்பதவி அடையச் செய் 
வாய் . ஆகையால் , நான் விவரித்துச் சொல்லத் தக்கது 
உனது புகழே யல்லாமல் , ரமண ரிஷியின் காதை யன்று . 
ஏனெனின் , ரமண ரிஷியின் காதையைச் சொல்வதென்றால் 
உனது புகழைப் பாராட்டுவது என்றே அர்த்தம் ; செய்விக் 
கிறவள் நீ , செய்கிரவர் ரமணர் . புகல் --- சொல்லுதல் . 
113. அகத்தடை யகன்ற நோக்கில் ஆகுவா னிதனுள் வாய்ந்த 

புகரினூ ணகலச் செய்யும் போதுபுத் தியுமுண் டாகும் 
வகைமுப்பானாண்டொன் பானாம் மதியொடு பகுதி நாளும் 
அகலச்சூர் தசமத் திங்கள் அறுதினச் செயல்சொல் வாமே 
உனது அருள் மயமான காட்சியை இவர் கண்டு 

அனு 
பவித்து ஆனந்தித்துக் கொண்டிருப்பர் . இந்தக் காட்சி 
காண்பதற்கு இவருக்கு இருந்த தடைகளெல்லாம் அகன்று 
போகும் . இப்போது சுக்கிர புக்தி முடியும் , சூரிய புக்தி 
தொடங்கும் , வயது 30 வருஷம் 9 மாதம் 30 நாழிகை 
யாகும் . இனிச் சூரிய புக்தி 10 மாதம் 6 நாள் செயலைச் 
சொல்வோமாக . 
114. முன்னுரை பயனானாலும் மூர்த்தியா லார்த்த செம்மைப் 

பொன்னுரை யாலே யாவும் போற்றுதற் கரிய சீலன் 
என்னவாய்ந் தாலும் வாய்ந்த இதயவே தனையில் மாறாப் 
புன்மையில் மனம்வையாத பொருளுயர் பொருளா மம்மா 

இதுவரையிற் சொல்லிய பயன்களே இந்தப் புக்தி 
யிலும் நடக்கும் . எம்பெருமானாகிய சிவ மூர்த்தி திருவாக் 
கருளிய செவ்விய பொன் போன்ற அனுக்கிரக மொழியினால் 
இவர் யாவராலும் போற்றப் பெறத்தக்கவராகவும் , அரிய 


நோயைப் பறக்கணித்தல் 


83 


என 


சீலமுடைய வராகவும் இருப்பர் . ஆனபோதிலும் , இவ 
ருடைய இருதயத்திலுள்ள வேதனையானது மாறாது . 
வே , இவரை நோய் பீடிக்கும் என்பதாம் . அவ்வளவு வேதனை 
செய்கிற பீடையை அற்பமெனவெண்ணி இகழ்ந்து இவர் 
உயர் பொருளையே கருதிப் பெரியோராக விளங்குவர் . சரீ 
ரத்திற்குற்ற உபாதியைப் பொருட்படுத்தாமல் ஆத்ம சித்தி 
யையே நாடி நிற்பர் . காயசித்தியினும் ஆத்ம சித்தியே 
விரும்பத்தக்க தென்பது இவருடைய கொள்கை . 
115. பருதியில் பெருமைமே லாம் 

பயனுயர் வான சித்தி 
தெரியுவா னிதற்கு மேலும் 

செயல்மிகு மதன்விருத் தாந்தம் 
தருமதி யவன்யா ழாங்கால் 

தவகணர் சூழா நின்ற 
பெருஞ்சபை முன்னி லுன்றன் 

பேரருள் துணைகொண் டோதி 
வரும் சிறு மொழியு மாட்கொள் 

வாய்மனோன் மனி நூல் வாக்கே 
சூரிய புக்தியில் இவருக்குப் பெருமை அதிகரிக்கும் . 
யோக மார்க்கத்தில் உயர்வான சித்திகளை இவர் பெறுவர் . 
அதற்கு மேலும் அதிசயமான காரியங்களைச் செய்ய வல்லவ 
ராவர் . அந்த விருத்தாந்தங்களை யெல்லாம் மிதுனராசியில் 
சந்திரன் சஞ்சரிக்கும்போது தவசிகள் நிறைந்த இந்த மகா 
சபையில் தலைமை வாய்ந்துள்ள தேவியாகிய உன்றன் பேர 
ருளைத் துணையாகக் கொண்டு சொல்வேன் . அவைகளைச் 
செவிமடுத்து , மனோன்மனித் தாயே ! என்னை ஆட்கொள் 


84 


இரமணேபாக்கியானம் 


வாயாக--- -என்று 

சொல்லி வாயஸ மாமுனிவர் தவகணர் 
சபையினின்றும் நீங்கினர் . 


116. அணுவினுக் கணுவாய்த் தாண்டி 

அறிவதற் கரிதாய் நின்ற 
பணியில்நின் றேது மற்ற 

பதியிலே காந்த வுண்மை 
அணையினுள் புகுதக் காக்கும் 

அறிவினானந் தமான 
துணையலால் பிறிதொன் றற்ற 

சுத்தநிஷ் களஞ்சே வித்தே 
இந்தச் செய்யுளும் இதற்கடுத்த 117 ஆம் செய்யுளும் 
உமாதேவியார் சொல்வனவாகும் . உலக வியவகாரங்களில் 
உயர் பதவியை அடைவதற்க்குப் படிப்படியாக அவரவரும் 
முயற்சி செய்து ஏற வேண்டு மென்பது எல்லாருக்கும் 
அனுபவத்தில் தெரிந்த விஷயம் . அத்தியாத்தும் விஷயத் 
தில் படிப்படியாக ஏறுவதும் நீண்ட அடிவைத்து ஏறுவதும் 
இயலாதனவாகும் . ஆகையால் , ரமண ரிஷியானவர் தம் 
முடைய சூக்ஷ்மமான சாதனை முயற்சியில் அணுவணுவாகக் 
கடந்து ஏறினவர் . இவர் செய்த தொண்டு இத்தன்மைய 
தென்று மற்றெவரும் அறிவது அரிதாகும் . இவ்வாறு 
தொண்டு செய்து இவர் உயர் பதம் பெற்றனர் . அந்தப் 
பதவியில் உலகமே இல்லை , எதுவுமே இல்லை எனத் தோன் 
றும் , அது பிரபஞ்ச சூன்யமான பதி . அதற்குள் அமைக் 
திருப்பது ஏகாந்தமான உண்மை . அவ்வுண்மையை அடை 
வதற்கு இவர் காத்துக்கொண்டிருக்கிறவர் . அதனை யடைவ 
தற்குச் சித் சுகமே ( அறிவின் ஆனந்தமே ) துணையலாது 


நிஷ்களபிரம்ம சேவை 


85 


வேறொன்றில்லை . அந்தச் சித் சுகம் என்பது சுத்த நிஷ்கள 
பிரம்மமே . ஆதலால் , அவ் வேகாந்தமான வுண்மையை 
அடையும் பொருட்டு இவர் அறிவினானந்தமான சத்த 
நிஷ்கள பிரம்மத்தைச் சேவித்துக் கொண்டிருக்கிறார் . 


117. அண்டரு மதற்குமே லாம் அறிஞரு மதனின்மே லாம் 

தொண்டரு மதன்மே லான சுகுணரு மறிதற் கேலா 
மண்டலந் தாண்டி நின்ற மகத்துவத் தலத்தின் மீது 
கண்டுகண் யேரத் தாவும் காட்சிசா லறிஞன் காதை 

தேவர்களும் , அவர்களுக்கு மேலான அறிஞர்களும் , 
அவர்களுக்கு மேலான தொண்டரும் , அவர்களுக்கு மேலான 
சுகுணரும் அறிதற்கு முடியாத மண்டலத்தைக் கடந்த 
மகத்துவமான தலத்திலிருந்து மேல் நோக்கி நோக்கி உயரத் 
தாவுகிற காட்சி மிகுந்தவராவர் இந்த ரமண ரிஷி . 


அண்டர் - தேவர்கள் ; அறிஞர் - திவ்விய ஞானம் 
பெற்ற முனிவர்கள் ; மேலான தொண்டர் -- ஈசுவரனிடத்து 
அனன்னிய பக்தி வாய்ந்து சதா காலம் ஈசுவர கைங்கரியமே 
செய்து கொண்டிருக்கிறவர்கள் , ஈசுவரனுடைய காரியஸ்தர் 
களாக இருந்து பிரபஞ்ச காரியங்கனை நடப்பிக்கின்றவர்கள் 
என்பதாம் ; ஈசுவரானுக்கிரகம் உலகத்திற்கு வாய்க்கத்தக்க 
கால்வாய்கள் இவர்களே யாவர் ; ஆங்கில துரைத்தனத்தா 
ருக்கு ஐ . வி . எஸ் உத்தியோகஸ்தர்களைப் போல இவர்கள் 
தேவராஜ்யத்துத் தொண்டர்களாவர் . அதன் மேலான சுகு . 
ணர்- மேற் சொல்லிய தொண்டர்களைக் காட்டிலும் உயர் 
பதவி வாய்ந்து ஈசுவாருக்குரிய கலியாண குணங்களெல்லாம் 
அமையப் பெற்றவர்கள் . 


ண 


86 


இரமணோபாக்கியானம் 


இப்படிப் பட்ட மகத்துவம் வாய்ந்த ரமண ரிஷியின் 
காதையைப் பின்னர் வந்து சொல்வேம் என மொழிந்து 
அன்றைத் தினம் சபையினின்றும் காக்கையர் எழுந்து 
போயினரல்லவா ? அப்படிச் சொல்லிப் போனவர் இன் 
றைக்கு வர வில்லை என உமாதேவியார் திருவாக்கு மலர்ந்து , 
இதற் கடுத்த 118 ஆம் செய்யுளிற் கண்டபடி நந்தி தேவரை 
எவுகின்றனர் . 


118. விண்டிடற் கிதுபோ தாக விளக்கிய காக்கை தன்னைக் 

கண்டிட வியலா வம்மை காளையின் வதனம் நோக்கித் 
தண்டுறை விபினந் தாவும் தவப்பரங் காக்கை தன்னைக் 
கொண்டுவா என்ன வம்மை கோமுக னகன்றான் மேரே 

மிதுனராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது ரமண 
ரிஷியின் ஜாதகத்து மேற் பலனைச் சொல்வதாக வழுத்திச் 
சென்ற வாயஸமா முனிவர் அங்ஙனம் குறிப்பிட்ட காலத் 
தில் தேவ சபா நாயகியாகிய பரமேசுவரியின் சந்நிதியில் 
தோன்றா ராயினர் . சமாதி நிஷ்டையில் தவத்தில் அமர்ந் 
திருந்தனர் போலும் . அதனால் அவருக்குக் காலக் குறிப்புக் 
கள் புலப்படா திருக்கலாம் . உற்றவேளையில் அவர் வராமை 
கண்டு அம்மையார் தமது சந்நிதியிலிருந்த நந்தி தேவரை 
விளித்து , மேரு பர்வதக் காட்டில் சஞ்சரிக்கிற அருந்தவச் 
சிரேஷ்டடரான காக்கையாகிய வாயஸமா முனிவரை அழைத் 
துக் கொண்டு வரும்படி கட்டளை யிட்டனர் . அங்கனம் 
ஆக்ஞை பிறப்பித்து அம்மையார் வாய் மூடு முன்னரே 
கோமுகராகிய நந்தி தேவர் மேரு பர்வதத்தை நோக்கிச் 
செல்ல அகன்றனர் . . கப்பும் கிளையு மாயிருக்கிற மரமானது 
தன் தண்டை ( அடிக்கும் நுனிக்கும் இடையிலுள்ள உடற் 


காக்கையரை நந்தி அழைத்தல் 


87 


கட்டையை ) ஆதாரமாகக் கொண்டு நிற்கின்றது . மானிட 
தேகம் முது கெலும் பென்னும் தண்டை 

ஆதாரமாகக் 
கொண்டு நிற்கின்றது . அது போல , உலகமானது மேரு 
பர்வதம் என்னும் தண்டை ஆதாரமாகக் கொண்டு நிலைத்தி 
ருக்கின்றது . ஆதலால் , தண்டுறை - மேரு பர்வதத்தின் 
மீதுள்ள, விபினம் - காடு எனப் பொருள் கூறினோம் . 
119. ஆரணத் தலங்கள் தாவும் அருந்தவப் பெரியான் தன்னைக் 

காரணக் குறியால் நந்தி கண்டுஅஞ் சலிசெய் வித்தே 
காரணந் தாயாள் சொற்ற கருத்துரை பகர்ந்த போது 
மாரண மில்லா வுண்மை வழியிலும் விக்குமே லோன் 

வேதவைப்பு ஸ்தலங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக் 
கத் தக்க அருந்தவப்பெரியாராகிய புஜுண்டமா முனிவரை , 
அவருக்கு அறிகுறியாயிருக்கிற காக்கை வடிவத்தால் அவர் 
இருக்குமிடத்தை, நந்திதேவர் கண்டுபிடித்தார் . காக்கை 

சாமானியமாக உஷ்ணப் பிரதேசங்களிலேயே 
இருக்கத்தக்கது . சில யாண்டுகளுக்கு முன் நீலகிரி மகப் 
பிரதேசத்தில் காக்கைகள் இல்லையாம் . ஒரு சமயத்தில் 
கோயமுத்தூர்ப் பிரதேசத்துச் செல்வவான் ஒருவர் வியவு 
காரத்தின் பொருட்டுக் குன்னூருக்குப் போகவேண்டி 
சேர்ந்ததாம் . அங்கே அவர் பிதுரு சிராத்தம் செய்யவேண்டி 
யது அவசியமாயிருந்ததாம் . சிராத்தத்தில் பிதுருக்களுக்கு 
அளிக்கும் அன்ன பிண்டத்தை காக்கை வந்து எடுத்தா 
லொழியச் சிராத்தம் ஈடேறியதாகாது என்பது நம்மவரின் 
கொள்கை . பிண்டத்தைக் காக்கை கொத்திய பின்னரே 
சிராத்தம் செய்தவர் உணவருந்துவர் ; அது கொத்தும் 
வரையில் உ.பவாஸமாயிருப்பர் . காக்கை இல்லாத ஊரில் 


யானது 


88 ) 


இரமணோபாக்கியானம் 


னர் 


என 


லாம . 


சிராத்தம் செய்ய இயலாமையாலும் , அந்தத் தினத்தில் . 
மேற்சொல்லிய கனவான் காக்கையில்லாத குன்னூரை 
விட்டு அகல முடியாதிருந்தமையாலும் அவர் வெப்பச் சம 
வெளியிலிருந்து காக்கைகளைப் பிடித்துக் கூட்டிலடைத்துக் 
குன்னூருக்கு வரவழைத்துச் சில நாள் அவைகளுக்குத் 
தேவையான உணவைக் கொடுத்துக் காப்பாற்றி 
வும் , பின்னர் அவை அம்மலைப் பிரதேசத்துப் பல இடங் 
களில் வியாபித்தனவெனவும் ஒரு கதை வழங்கும் . 

இப்படியிருக்க , இமயமலைச் சாரலிலும் மகாமேரு பர்வ 
தத்திலும் காக்கை இராதென்று எவரும் ஊகிப்பதற்காகும் . 
அப்படிப்பட்ட தலத்தில் காக்கை இருக்குமானால் அது 
சாதாரண காக்கை அன்று என எவரும் உறுதியாகச் சொல்ல 

புஜண்ட மாமுனிவர் காக்கை வடிவத்தோடு இருக் 
கும் காரணத்தால் நந்தி தேவர் இவரை எளிதில் கண்டு 
கொண்டார் . இப்பொருளை " காரணக் குறியால் நந்தி 
கண்டு ” என்னும் சொற்றொடர் சூசிப்பிக்கின்றது . 

வாயஸ மாமுனிவரைக் கண்டவுடன் நந்தி தேவர் 
கைகூப்பி வந்தனம் செய்து , தாம் அவ்விடம் தோன்றிய 
தற்குக் காரணம் தாயாகிய பரதேவதையின் எவலெனத்தெரி 
சித்து , அவ்வம்மை சொல்லிய மொழிகளின் கருத்தை 
விண்ணப்பித்தார் . அவ்வுரையைக் காக்கையர் கேட்டருளி 
னர் . இந்தக் காக்கையர் எப்படிப்பட்டவரெனின் , பிறப் 
பிறப்பில்லாத உண்மை வழியில் அடியாரைக் கொண்டு 
போய்ச் சேர்த்து உய்விக்கத் தக்க மேலோர் ; எனவே , உயர் 
சீர் திரும்பாவீடு அடைவிப்பர் . மாரணம்- மரணம் இல்லை 
யெனின் , ஜனனம் இல்லை யெனச் சொல்லவும் வேண்டுமோ ? 


காக்கையர் அவையடைதல் 


89 


ஆதலின் , மாரணமில்லா வழி என்பதைப் பிறப் பிறப்பு 
ஒழிக்கத்தக்க வழி எனப் பொருள் படுத்தினோம் . 
120. முகங்களித் தாசி கூறி முதலிடை இறுதி யற்ற 

பகவதிக் கெனது சேவை பலி தமா குகவென் றோதிக் 
குகைமுத லிமையா" நாடர் குழாமுதல் திரையுள் தூங்கும் 
மு.கமலர் நயனன் மற்றும் முனிவரும் வரநோக் குற்றான் 

அவ் வுரையைக் கேட்டு புஜுண்ட மாமுனிவர் முகங் 
களித்து , நந்தி தேவருக்கு ஆசி கூறி , முத லிடை இறுதி 
யில்லாத அனாதி தத்துவமாகிய பகவதியை நான் இப் 
பொழுதே வந்து சேவிப்பேன் என்று சொல்லினர் . உடனே ,, 
குகைகளில் வசிக்கும் தபோதனரும் , இமையா நாட்ட 
முடைய தேவலோக வாசிகளும் , திருப்பாற் கடலில் அறிது 
யிலில் அமர்ந்திருக்கும் புண்டரீகாக்ஷ னாகிய ஸ்ரீமந் நாரா 
யண மூர்த்தியம் , மற்று முள்ள முனிபுங்கவரும் அந்த தேவ 
மகாசபைக்கு எழுந்தருளுமாறு காக்கையர் திருநோக்குற்ற 
னர் . திருநோக்குற்றன ரெனின் , அவர்களெல்லாரும் அங்கு . 
எழுந்தருள வேண்டுமென்று நினைத்தார் , அவர்களெல்லாரை 
யும் மனக் கண்ணால் பர்த்தார் என்பதாம் . 
121. உற்றநோக்குணர்ந்தார் மேலோர் உமையுறைகைலை மேரு . 

பற்றினா னழியாக் காக்கை பலருமவ் வண்மே யாங்கு 
உற்றிட உலகம்பூத்தாள் உவகைகொண்டகஞ்சி லிர்த்தே 
கற்றைவே ணியர்க்கும் மற்றும் காட்சியா ளருகட் கெல் 

( லாம் 
இங்ஙனம் காக்கையர் மனத்தினால் நினைத்து விரும்பி 
யதை மேற்சொல்லிய மேலோர் அனைவரும் தம் மனத்தில் 


90 


இரமணோபாக்கியானம் 


காண 


உணர்ந்தார்கள் . இது அந்த கரண ஸம்ஸர்க்கம் , அல்லது 
ஆங்கிலத்தில்டெலிபதி ( பரசித்தப் பிரத்தியக்ஷம் ) எனப்படும் . 
அழி வில்லாமல் ஊழூழி காலம் உயிரோடிருக்கத் தக்க 
காக்கையாகிய புஜண்ட மாமுனிவர் உமாதேவியார் வீற்றி 
ருக்கும் கைல மலைக்குப் போய்ச் சேர்ந்தனர் . அதுபோல 
வே , மேற்சொல்லியவர்கள் பலரும் அங்கு வந்து சேர்ந்தனர் . 
அதைக் கண்டு உலக மாதாவாகிய உமாதேவியார் சந்தோஷ 
-மடைந்து உள்ளம் பூரித்தார் . இந்தச் சபையைக் 
வந்த சடைமுடியோராகிய எம்பெருமானுக்கும் மற்றுமுள்ள 
வர்களுக்கும் 
122. இருக்ரையீந் தவர வர்க்கு 

இயம்புமா றினிது கூறிப் 
பெருக்கவே காட்சி நல்கும் 

பேரவை தன்னிலோர் பால் 
பொறுக்கிய மணிபோ லாங்கு 

பொலிவுற விளங்குங் காக்கை 
உருக்கமா யெழுந்து மேலாம் 

உத்தமர் களை நோக் குற்றே 
அரசர்களும் , பிரபுக்களும் , மடாதிபதிகளும் நம் நாட் 
டில் கல்வியை ஆதரிப்பதும் வளர்ப்பதும் வழக்கம் . அவர்க 
ளுடைய ஸம்ஸ்தானங்களில் நாள்தோறும் பலதுறைக் கல்வி 
யிலும் கேள்வியிலும் சிறந்வர்கள் அவ்வதிபதிகளுக்கு ஒழி 
வுள்ள வேளைகளில் சபை கூடி நானா சாஸ் திரங்களையும் ஒவ் 
வொரு நாள் ஒவ்வொரு விஷயமாகப்பிரசங்கிப்பதும் சர்ச்சிப் 
பதும் உண்டு . இதனால் அறிவு மேம்படும் , சாஸ்திரங்கள் 
பயன்படும் , கல்விகற்பதற்கும் , வித்தை பயில்வதற்கும் 


தேவமகாசபை 


91 


ஜனங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் உண்டாகும் . அவ் 
வதிபதிகளுக்கு இப்படிப்பட்ட சபைகள் அறிவுப் பெருக்கத் 
திற் கேதுவா யிருப்பதன்றி , விவகாரத் தொல்லை பொழிந்து 
அவர்கள் இனிமையாகப் பொழுது போக்குவதற்கும் ஆகும் . 
இதுபோல , உமாதேவியாரின் சந்நிதியில் இப்படிப்பட்ட 
சபைகள் கூடுவது வழக்கம் . இது சாமானிய தேவ சபை 
எனப்படும் . இத்தகைய சாமானிய சபையிலேயே இதுவரை 
யில் காக்கையர் ரமணரிஷியின் ஜாதக பலனைச் சொல்லி வந் 
தார் . விஷய விசேஷத்தை எண்ணி இப்பொழுது ஸ்பெஷ 
லாகப் பெரியவர்களெல்லாரையும் 

வரவழைத் துள்ளார் . 
து தேவ மகாசபை எனத்தகும் . இப் புஜுண்டமா 
முனிவருடைய விருப்பத்திற் கிணங்கி , 

சபைக்கு எழுந்தருளிய பெரியோர்களெல்லாருக்கும் 
உமாதேவியார் ஆசனமளித்து , அவரவருக்குத் தக்கவாறு 
குசலப் பிரசினம் செய்து இனிய மொழி கூறினர் . அவர்க 
ளெல்லாரும் கூடியிருந்த பேரவையானது கண்கொள்ளாக் 
காட்சியாக இருந்தது , மகத்தாக விளங்கியது . மகா சபை 
யாகிய அந்த நவரத்தினக் குவியலுள் பொறுக்கி பெடுத்த 
-மணி போல அழகுற ஒரு பக்கத்தில் விளங்கும் காக்கையர் 
அன்பு மிக்கவராய் உருக்கத்தோடு எழுந்து அம்மேலான 
உத்தமர்களை நோக்கிச் செல்லலுற்றார் : 
123. மானிட ராகி வந்து மானிடப் பிறவிக் கொத்த 

ஞானவித் தடைந்த சித்தி நாதனா மொருவன் காதை 
யானுரை செய்தேன் முன்னர் நவின்றவை இதுபோ 

( துங்கள் 
மானசி கத்து மொத்த வகைகாணற் கழைத்தேனென்றான் 


92 


இரமணோபாக்கியானம் 


- 


மானிடப் பிறவி வாய்த்தலரிது . அவ்வுடலெடுப்பத 
னால் அடையத்தக்க பயன் என்னவெனின் , உடம்பினுள் 
உத்தமனைக் காண் டலே யாம் . அவ்வுத்தமனைக் காண்ப 
தற்கு ஞானம் வேண்டும் . 

ஞானம் நாலான பதவி காட்டு 
தற்கு வாய்ந்த படியெனப் பகர்வர் . நாலாம் பதவியாவது 
ஸாலோக , ஸாமீப்பிய , ஸாரூப்பிய ஸாயுஜ்ய மென்பவற்றுள் 
கடைசியாகச் சொல்லப்பட்ட ஸாயுஜ்யம் . இதை அடைவ 
தற்குரிய படியாதெனின் , சரியை , கிரியை , யோகம் , ஞானம் 
என்பவற்றுள் நாலாவதாகிய ஞானம் . பூர்வாங்கப் பயற்சி 
முதிர்ந்து ஞான விதை ஆகும் . அவ் விதை முளைத்துப் 
பெருகிப் பரிபக்குவமாதலே சித்தி . அப்படிபட்ட நிலைமை 
கைகூடிய சித்திநாதனாம் ஒருவனுடயை காதையை முன்னொ 
ரு சம்யத்தில் தேவியாரின் முன்னிலையில் உரைசெய்தேன் . 
அந்த விஷயம் உங்களுடைய மனத்திற்குஇசைந்ததாகாய்இருக் . 
கின்றதோ வெனத் தெரிந்துகொள்ள வெண்ணி மகனீயர் 
களாகிய உங்களை இவண் அழைத்தேன் என்று காக்கையர் 
மொழிந்தார் . எனவே , இதுவரையிற் சொல்லியது என் 
மனத்திற்கு இனிமை யாயிருந்தது . அது போல உங்களு . 
டைய மனத்திற்கும் ஒத்திருந்தால் அதன் தொடர்பான 
விஷயங்களை மேலே சொல் வேனென்று காக்கையர் குறிப் 
பால் அறிவிக்கின்றனர் . 
124. என்றகா லவையின் மேலோர் 

இதயமா னந்த மாகி 
இன்றுபோ தெங்கட்கே யோர் 

ஈடேற்ற மான நாளே 
என்ற தன் விருத்தாங் தங்கள் 
இயம்புக எனமொ ழிந்த 


பூர்வக தாப் பிரசங்கம் 


93 


நன்றுரை கேட்ட காக்கை 

நவின்றான் முன் பகர்ந்த வெல்லாம் 
காக்கையர் அங்கனம் மொழிந்த போது அவையிலி 
ருந்த மேலோர் ஆனந்த பூரித ராகி , இன்றைக் தினம் எங்க 
ளுக்கோர் ஈடேற்றமான நாளாகும் ; சொல்லும் விருத்தாங் 
தங்களைக் கேட்டு நாங்கள் தன்னியராவோம் ; ஆதலால் ; 
அவைகளை இயம்பியருளுக வென்று கேட்டுக் கொண்டனர் . 
அந்த நல்லுரையைக் கேட்ட காக்கையர், உமா தேவியாரின் 
உத்திரவுப்படி , இதுவரையிற் சொல்லியவைகளை யெல்லாம் 
திரும்ப எடுத்துக் கூறினர் . 
125. மால்திசை ரவியூண் மட்டும் வழங்கிய விருத்தாந் தங்கள் 

கோல்நிரை விடாது நீட்சி கூறுமா றுமை சொல் போன்ற 
மூலமே முதலாக் கூறி முடிப்பக்கேட் டறிஞ ரெல்லாம் 
சீலவா ருதிபு ளாகச் சிக்கினர் போன்று நின்றார் 

புதன் தசையில் சூரியபுக்தி வரையில் சமணர்ஷியைக் 
குறித்து ஏற்கெனவே சொல்லியிருந்த விருத்தாந்தங்களை 
யெல்லாம் சிறிதும் விடாமல் ஸவிஸ்தாரமாகச் சொல்லும் 
படி உமாதேவியார் ஏவிய வண்ணம் , முதலிலிருந்து மேற் 
சொல்லிய தசா புக்தி வரையில் நிகழ்ந்தவைகளை யெல்லாம் 
புஜுண்டமா முனிவர் திரும்ப எடுத்துக் கூறுவாராயினர் . 
அதைக் கேட்டு அங்குக் குழுமியிருந்த அறிஞரனை வரும் 
நல்லொழுக்கச் சரித்திரமென்னும் சமுத்திரத்தில் மூழ் கின 
வரைப் போலிருந்தனர் . 

கோல்நிரை - தராசு முனை ( ஒழுங்கு ) ; ஒன்றும் விடா 
மல் எதையும் மிகைப்படுத்தாமல் எதையும் குறைக்காமல் , 


கும் மூத்தவரெனவும் , ஊழூழி காலம் அழியாதிருக்கிற 
94 

இரமணோபாக்கியானம் 
உள்ளது உள்ள வாறு . சீலம் - தர்மம் , குணம் , சரித்திரம் , 
உமைசொல் போன்ற - சபையின் பிரெஸிடென்டாகிய 
உமாதேவியாரின் உத்திரவுப்படி . அக்கிராசனாதிபதியின் உத் 
திர வில்லாமல் பழைய சமாசாரங்களை யெல்லாம் திரும்பச் 
சொல்லிக் காலங்கழிக்கக் கூடாது என்பதை இது விளக்கு 

றது . சபை கூட்டுவதில் அனுசரிக்க வேண்டிய ஒழுங் 
குகள் இக்காலத்தில் நமது மகாசபைகளில் நடப்பது போல 
வே தேவ சபையிலும் அனுசரிக்கப் பட்டு வருகின்றன என் 
பது இந்தச் சரித்திரத்தில் அங்கங்கே காணும் பற்பல நட 
வடிக்கைக் குறிப்புக்களினால் விளங்குகின்றது . சபையின் 
விவகாரம் தொடங்குமுன சபையில் முதன்மை யாயிருப்பவர் 
அங்கு வருபவர்களை உபசரிக்க வேண்டிய விதம் மேலே 122 
ஆம் செய்யுளில் விவரிக்கப்பட்டது . சபையிற் பேசுபவர் 
எழுந்து நின்று பேசுவதே சம்பிரதாயம் என்பதும் அதனில் 
விளக்கப் பட்டது . புஜண்ட மாமுனிவர் அங்குக் கூடி 
யிருந்த மகனீயர் அனைவராலும் போற்றப் படுபவர் , அனைவர்க் 


கின்ற 


தா வெனவும் , எல்லா முணர்ந்த மகாஞானி யெனவும் பார் 
வதி தேவி முதலானவ ரனைவரும் இவரைக் கௌரவிப்பர் . 
அப்படிப் பட்ட வரும் சபையில் எழுந்து நின்ற பேசுகின் 
றார். 


126. பரவசம் விண்ணா டெங்கும் பரந்தன வமரர் மாரி 

கரதல மலர்க ளாகக் கவிந்தன மண்விண்ணுள்ள 
வரையரு ணையினுட் கீர்த்தி வளர் திரு ரமணன் மாட்சி 
பெருகுக எங்கட் கெல்லாம் பேரவா வகலு மாறே 


அவையினரின் ஆக்ஷேபம் 


95 . 


மக 


காக்கையர் கூறிய விருத்தாந்தங்களைக் கேட்டுத் தேவ 
லோக வாசிகளெல்லாரும் ஆனந்த பாவசராயினர் . அமரர் 
கள் மலர்மாரி பொழிந்து அம் மகாசபையை நிறைவித்தனர் . 
திருவண்ணாமலையில் கீர்த்தியோடு விளங்குகிற ரமண 
ரிஷியின் மாட்சி மண்ணும் விண்ணும் உள்ளளவும் பெரு 
கிக் கொண்டிருக்குமாக என்று அனைவரும் வாழ்த்தினர். 
இவருடைய மாட்சி இங்ஙனம் பெருக வேண்டு மென்பதே 
எங்களுக்குள்ள பேரவா . அது பெருகுமாறு பரமேசுவரர் 
திருவருள் புரிவாராயின் எங்களுக்குள்ள ஆவல் அடங்கும் 
என்று கூறினர். 
127. அருந்தவஞ் செய்வா ருள்ளோர் 

அருந்தவ னாக நிற்கும் 
பெருந்தவ னிவனுக் காகும் 

பிரமரந் திரத்தி னுள்ளே 
பொருந்தியுங் கடத்தின் வாதை 

பொருள்பட இருப்ப தென்றால் 
திருந்துவார் தங்கட் கீதோர் 

தீமையல் லால்வே றென்னோ. 
இதுவரையில் காக்கையர் கூறிய விருத்தாந்தத்தினால் 
ரமண ரிஷியானவர் தமது தவ வலிமையால் பிரம்ம ரந்திரத் 
தினுள் பொருந்தினரென்றும் , அங்ஙனம் பொருந்தினவரா . 
யினும் இவருக்குத் தேக வாதை நீங்கவில்லையென்றும் , 
அந்த , நோயானது தான் இருக்கிறேனென்று வற்புறுத்தி 
இவருக்கு உணர்த்தும்படியான வகையில் இருக்கிறதென் 
றும் தெரிகிறது . ரமணர் சாமானியால்லர் . 

அருமையான 
தவம் செய்வாருள் இவர் சிறந்து விளங்குபவர் . இவரைப் 


196 


இரமணோபாக்கியானம் 


போலத் தவம் செய்தவர் இல்லையென்று சொல்லத்தக்க 
பெருந்தவசியாவர் . இப்படிப்பட்டவர் மிக உன்ன தமான 
நிலையாகிய பிரம்ம ரந்திரத்தை மிகப் பிரயாசைப்பட்டு 
அடையினும் இவருடைய தேகத்தைப் பீடித்துக் கொண் 
டிருக்கும் நோய் நீங்கவில்லையென்றால் , உலக மார்க்கத்தி 
னின்று திருந்திச் சீர்ப்பட்டு உயர்பதம் அடையவேண்டு 
மென்று 

ஆசைப்பட்டு வருகிறவர்களுக்கு இது பெரிய 
தீமையல்லவா ? அரும் பெருந்தவசியாகிய , ரமணருக்கே 
இந்த கதி வாய்த்ததெனின் , சாமானியரான மற்றவர்கள் 
தம்முடைய கதி இதனினும் மிகக் கேடாகுமென நினைந்து 
யோக மார்க்கத்தை 

மேற்கொள்ளாது ஒழிக்கமாட்டார் 
களா ? ஆதலால் , ரமணருக்கு நேர்ந்த கஷ்டம் மற்றவர்க 
ளெல்லாருக்கும் 

தீமையாகும் . அப்படியல்லாது வேறு 
என்னாகும் என்று சபையிற் கூடிய மகரிஷிகள் தர்க்கித்து 
உமாதேவியாரைக் கேட்டனர் . இம் மட்டோடு நில்லாமல் 
அவர்கள் பின்னும் , 
128. பரனுமை யருள்வி ரிந்தும் பரப்பிர மமாய் நிறைந்த 

பெருவெளி யடைந்து மிந்தப் பிழைதனக் கீடாய் நிற்கின் 
கருமமெவ் வாறு கூடும் காட்சிகண்ய்ேத்தார்க் கான ( றும் 
பெருமையின் நலனெவ் வாறு பெறுமெனப் பிராட்டி கூ 

பரமேசுவாருடைய கிருபையும் , பரமேசுவரியாகிய 
உன்னுடைய கிருபையும் இந்த ரமணரிஷிக்குப் பரிபூர்ண 
இருக்கின்றது . இவரோ பரப்பிரம்மாய் 

எங்கும் 
நிறைந்த பெருவெளியை அடைந்துள்ளார். இப்படியிருப்பி 
னும் , இவருக்குற்ற குற்றம் நீங்காமல் இவ்வளவு பிரபலமா 
யிருக்கப்பட்ட நிலைமையிலும் இவரை வாட்டுந் திறமை 


மாக 


ஊழ்வினை ஒதுங்காதோ 


97 


கைகூடும் ? 


ை ல 


நனமை 


உனது 


வாய்த்திருக்கின்றது . பூர்வத்தில் இவர் எந்த வினை செய் 
திருந்த போதிலும் அது இவருடைய தவமகிமையால் அடி 
பட்டுப் போயிருக்க வேண்டுமே . அப் டிப் போகாமல் 
அது இன்னும் தலையெடுக்க இவரைக் தடைப்படுத்திக் 
கொண்டு நிற்குமாயின் , இவர் எண்ணிய காரியம் எங்கனம் 

அதாவது , இவர் மோக்ஷமடைவது எங்ஙனம் 
இயலும் ? பரர்சக்தியாகிய நீ காட்சி தந்தருளிய பெருமையி 
மகாயோகிகளுக்கு உஉறும் 

யாது ? 
காட்சி கண்டவர் உய்ந்தார் என்பர் . ரமன ரிஷிக்கு 

நேர்ந் 
திருக்கிற கதியைப் பார்த்தால் உனது காட்சிக்குப் பெரு 
மை இல்லையெனக் தோன்றுமே -- என்று சபையினராகிய 
மகரிஷிகள் ஆக்ஷேபித்துக் கூறினர் . இந்த ஆக்ஷேபணைக்குப் 
பிராட்டியார் பின் வருமாறு சமாதானம் சொல்கின்றனர் : 
129. பூருவம் பதும நாபன் புகன்ற சாபத் தினாலும் 

கோரிய தவம் தன் னாக்கைக் குறையகல் குறிநோக் காத 
நேரியல் சீவன் முத்தி நிலையிலே யுறுதி யாகிப் 
பாரைவிட் டருபமாய்ப் போம் பதியில் நின்றுழைக்கு மி 
வீரனா மஃதா லந்த வினை இத னுடந்தை யின்றே . 

பூர்வத்தில் பதுமநாபராகிய பிரம்மதேவர் இவருக்கு 
ஒரு சாபம் கொடுத்திருக்கின்றனர் . அந்தச் சாபம் சமண 
ரிஷியை இப்பொழுதும் தாக்கி இடைஞ்சற் படுத்துகின்றது . 
இதுவல்லாமல் , இவர் தவம் செய்யக் கோரினார் என்பது 
உண்மையே . தவத்தைச் சாதிப்பதற்குத் தேகத்திடன் 
வேண்டும் . இவருக்கோ , தேகத்திடனில்லாத தன்றி நோய் 
வாதையும் வாய்ந்திருந்தது . அதனால் சோர்வு மேலிடு 
மல்லவா ? தவம் செய்வார்க்கு இது பெரும் குறையாகும் . 

7 


( ந்த 


99 


இரமணோபாக்கியானம் 


இந்தக் குறையைப் போக்கிக்கொள்ளக் கருதாமல் தேகம் 
எவ்வளவு தளர்ச்சிவாய்ந்திருப்பினும் மனத்திடனால் ஜீவன் 
முக்தி நிலையைச் சாதிப்பேன் என்று இவர் உறுதியாக நின்ற 
னர் . தரையிற் காலூன்றாமல் கரணம் போடுகிறவனைப் 
போல இவர் பூமியையும் தேகத்தையும் பாராட்டாமல் 
( ஆதாரமாகக் கொள்ளாமல் ) அரூபமான மானஸிகப் பிர 
பஞ்சத்தில் நின்று உழைத்தனர் . அங்கனம் உழைப்பது 
மகா வீரச்செயலே . அவ் விஷயத்தில் இவர் பெரிய வீரரே ; 
தேகக் குறையை நீக்கக் கருதாதனால் தீரரும் ஆவர் . பிரம்ம 
தேவருடைய சாபத்தினால் தேகத தளர்வு நீங்காமற் போன 
தன்றி , அதை நீக்கிக்கொள்ள இவர் கருதாததனாலும் அது 
தொடர்ந்து நிற்கின்றது . இதற்கும் தவ மகிமைக்கும் 
சம்பந்தமில்லாமற் போயிற்று என்று பிராட்டியார் சமா 
தானம் கூறினர் . 
130. கடந் தவிர்த் துன்னோ டாங்கு 

கலந்துகொள் வானே யாயின் 
அடைந்தமூ தூழின் செய்கை 

அனுபவப் பயன்க ளெல்லாம் 
தொடர்ந்திவ னறிவ தெங்கே 

சூக்கும் நிலையி லேயே 
கடந்தவூழ்ப் பயனையெல் லாம் 

கடாச்சிப்ப நோக்கோ வம்மா . 
பிராட்டியார் கூறிய காரணங்களினால் அம் மாமுனிவர் 
கள் சமாதானமெய்தாராகிப் பின்னும் தர்க்கித்து அவ் 
வம்மையை வினவுகின்றனர் . அம்மா ! ரமணரிஷி தமது 
தேகத்தைப் பொருட்படுத்தாமல் அதி ஸாஹஸம் செய்து 


சூக்ஷ்மநிலையிலநுபவம் 


99 


தவம் புரிந்து , மானவிகப் பிரபஞ்சத்தினின்றே மேலும் 
மேலும் தாவிப் பரப்பிரம்ம சொரூபமாகிய உன்னோடு கலக் 
தனர் என வழுத்தினீர் . அந்த நிலையை இவர் அடைந்தன 
ரெனின் , முற்பிறவிகளிற் செய்த வினைகளின் பயன்களெல் 
லாம் இவரைத் தொடர்வது எங்ஙனம் அமையும் ? ஜட 
மாகிய தேகத்தை இவர் பாராட்டாதவரானமையின் , அவ் 
வினைப் பயன்களை , தேகத்தைத் தவிர்த்து மேலேறி நிற்கும் 
இவர் உணர்வது பொருந்துமா ? இந்தச் சூக்ஷ்ம நிலையி 
லேயே இவர் தமது பூர்வ கர்மப்பயனை யெல்லாம் உணர்ந் 
தனுபவிக்க வேண்டு மென்பது உமது திருவுளமா , அம்மா ? 
என்று சபையினர் வினவினர் . 
131. அதுபயன் தெரிவீர் மெய்ம்மை 

அறிவுசால் தவப்பேற் றோரே 
முதியநா ளநேக சென்மம் 

மூண்டகா லத்தி லுற்ற 
விதியெலாம் பகரற் கென்னில் 

வேளைபோ தாதிம் முன்னில் 
இதமுறும் பயனை ஈண்டு 

இசைப்பமெய் உவப்பீர் நன்றே . 
இங்ஙனம் வினவிய சபையினரை நோக்கி உமாதேவி 
யார் கூறுகின்றனர் : மெய்ம்மை அறிவிற் சிறந்த தபோநிதி 
களே | உங்கள் ஐய வினாக்களுக்கு விடை பகர்வேன் . முன் 
னர் அநேக பிறவிகளில் இந்த ரமணருக்கு உற்ற வினைப் 
பயன்களை யெல்லாம் எடுத்துரைப்ப வெனின் , இப்போது 
வேளை போதாது . ஆதலின் , இதற்கு அடுத்த முன் ஜன்மத் 
தில் இவருக்கு இதம்உண்டான கர்மப் பயனை மாத்திரம் 


100 


இரமணேபாக்கியானம் 


இங்குச் சொல்லுகிறேன் . அதைக் கேட்டு நீங்கள் நன்கு 
உவப்புறுவீர்கள் . மெய்ம்மை அறிவு சால் - அத்தியாத்ம 
ஞானம் மிக்க. 


132. பூருவம் சனகர்க் குற்ற புதல்வரு ளோருவ னான 

வீரனாம் சனற் குமார விருத்திமெய் யுடைய னாகப் 
பேருயர் ருத்திரு மேருள் பிழையிலா வருந்த வத்தே 
நேருவான் நீண்ட காலம் நெடியவன் முதலா யுள்ள 
சீருயர்ந் தோர்கள் காட்சி தெரிந்தும் பற்ற தில் நாடாதே . 

பூர்வத்தில் ஜனகர்க்குப் பிறந்த புதல்வருள் இந்த 
சமணர் ஒருவராக வீரன் என்னும் பெயரோடு விளங்கினர் . 
அப்போது இவர் சனற் குமார விருத்தியை மேற்கொண்டு , 
ருத்திரு என்னும் பிரசித்தமான மலையில் தங்கி , நீண்ட 
காலம் பிழையில்லாமல் அருந்தவம் புரிந்தனர் . அப்போது 
திருமால் முதலான சீருயர்ந்த தேவர்கள் இவருக்குக் 
காட்சி தந்தருளினர் . ஆயினும் , அவர்களை இவர் சிறிதும் 
பொருட்படுத்தாமல் , அவர்களை யடுத்து நன்மையடைய 
வேண்டுமென்னும் எண்ணமில்லாமல் உதாசீனராயிருந்தனர் . 


ஜனகர் என்பவர் மிதிலை நாட்டரசர் , பெயர்பெற்ற 
ராஜரிஷி , எப்போதும் இளமை நீங்கா தவர் . சனற்குமாரர் 
என்பவர் பிரம்மதேவரின் புத்திரர். இவரும் இவருடன் 
பிறந்த சனகர் , சனந்தனர் , சனத்சுஜாதர் என்னும் மூவ 
ரும் , சந்தான விருத்தி செய்து உலகத்தை நடப்பிக்கப் 
பிரம்மதேவர் கேட்டுக்கொண்ட போதிலும் அதற்கு 
இசையாமல் , நித்திய பிரம்மசாரிகளாகத் தவம் செய்யப் 
போந்தனர் . இவர் சந்தியா சாச்சிரமி . 

நெடுநாளைக்கு 


ஆக்கைத்திடனளிக்க அயன் ஏகல் 


101 


முன் தோன்றி அது முதல் குமரனாக இருத்தலின் , இப் 
பெயர் இவருக்கு வந்தது . சனற்குமார விருத்தியெனின் 
இளமை தொட்டு மேற்கொண்ட சந்நியாச விருத்தி . வீர 
னாம் --ரமணர் முன் ஜன்மத்தில் ஜனகருடைய புதல்வரா 
யிருந்தபோது இவருக்கு வீரன் என்னும் பெயர் வழங்கி 
யிருத்தல் கூடும் . அல்லாது , வீரன் என்பது இங்குறிப் 
பெயராயில்லாமலே , இளமைதொட்டுத் தீரத்துடன் சந்தியா 
சத்தையே மேற்கொண்டமையின் சிறப்புப் பெயராக இருக் 
கலாம் . இமயமலைக்கு ஐந்து சிகரங்கள் உள . அவற்றுள் 
ருத்திரு என்பது ஒன்றாம் . மற்ற நான்கு சிகரங்களா 
வன் : -1 . இமயம் , 2. குமுடு , 3. கைலை , 4. மேரு என்பர் . 
மேரு என்பது இங்கு மலை என்னும் சாமானியப் பொருளே 
தரும் . சிகரமாகிய மேருவை மகா மேரு என்பர் . 


133. அருந்தவத் திணங்குங் காலை அரனகங் கனிந்த செம்மை 

தரும்வரை அவனி னங்கம் தளர்வறா திருக்கு மாறே ( டச் 
புரிதொழிற் கிதஞ்செய் விப்பப் போகுமா றயனை வேண் 
சிரஞ்சது ருடையா னைந்துசிரன்கனி மொழிக் கிசைந்தே 


அங்கனம் இவர் அகோரமான தவம் செய்துகொண் 
டிருக்கையில் , சிவபிரான் உள்ளங் கனிந்து இவருக்கு அருள் 
புரியும் வரையில் இவருடைய தேகம் தாங்காது போலிருக் 
தது . இவருக் குற்ற தேகத் தளர்வை நீக்கி இவர் புரியும் 
தவத்திற்கு இடைஞ்சல் இல்லா தவாறு தேகத்தைத் திடப் 
படுத்தி இதம் செய்யும்படி நான்முகப் பிரம்மதேவரை அர 
னார் வேண்டினர் . ஐம்முகன் கனிவுற்று மொழிந்த சொல் 
லுக்கு நான் முகனார் இசைந்தனர் .. 


102 


இரமணோபாக்கியானம் 


பிறவி எனின் தேகம் எடுப்பதாம் . பிறவி கொடுப்ப 
வர் படைத்தலே தொழிலாகவுள்ள பிரம்ம தேவர் . ஆத 
லால் , தேகம் கொடுப்பதற்கும் தேகம் நீடிக்கச் செய்வதற் 
கும் அதிகாரி அவரே யாவர் , அக்காரணத்தினாலே எம் 
பெருமான் மற்றவர்களிடம் சொல்லாமல் பிரம்மதேவரை 
நோக்கி ரமணருடைய தேகத்தைத் திடப்படுத்தும்படி 
கேட்டுக் கொண்டனர் . இவ் விஷயமாகக் செய்யுளிற் 
சொல்லிய வார்த்தை ( இதம் செய்விப்பப் போகுமாறு 
அயனை வேண்ட 

இருக்கின்றது . 

பிரம்மதேவரை 
நோக்கிச் சிவபிரான் கட்டளையிடாமல் வேண்டினர் என்பது 
கவனிக்கத்தக்கது . 
134. குண்டிகை நேரே தாரை கொண்டுமேல் நோக்கும் பாதை 

கண்டு தன் பிரம ரந்திரக் கதவினைத் திறந்த போது 
தண்டமர் கரனின் காட்சி தந்தன னந்த நாளே 
அண்டின வினைக்கு வித்தே அதுவெனப் பகரு மாறே . 


என 


அவர் 


பிரம்மனேதேவரது வாயினாலே வேதம் வெளியிடப் பட் 

எப்பொழுதும் நீர் நிறைந்த கமண்டல 
மொன்றைக் கையிற் பிடித்துக் கொண்டிருப்பர் . கையில் 
நீர் வைத்துக்கொண்டிருப்பது சுசியின் பொருட்டாகும் . 
அபவித்திரமானதைப் பவித்திரமாக்குவதற்கும் , அனுக்கிர 
கம் செய்வதற்கும் நீரைப் புரோக்ஷிப்பது வழக்கம் . அந்த 
வழக்கத்தைத் தழுவியே இன்றைக்கும் சிரௌதிகளாயுள்ள 
தீக்ஷிதர் முதலாயினோர் வெளியில் எங்குப் போயினும் 
நீருள்ள கெண்டியொன்றைக் கையில் வைத்துக்கொண்டிருப் 
பர் ; சந்நியாசிகள் நீருள்ள கமண்டல மொன்றை வைத்துக் 
கொண்டிருப்பர். ரமணருடைய தேகத்தைத் திடப்படுத்துவ 


பிரம்மரந்திரம் திறத்தல் 


103 


தற்காகச் சிவபிரானுடைய கட்டளைப்படிப் பிரம்மதேவர் 
புறப்பட்டுப் போகையில் வழக்கம்போலத் தம் கையில் 
கெண்டியை எடுத்துக்கொண்டு போயினர் . அந்தக் கெண்டி 
யிலுள்ள நீரை வார்ப்பதனாலே அவர் உத்தேசித்த காரியம் 
நிறைவேறும் . அவர் அனுக்கிரகம் செய்யும் விதம் அதுவே . 
யோகிகள் தவம் செய்து உயர்பதத்தை அடைவதற்குப் 
பிரம பந்திரத்தைக் கடக்க வேண்டும் . பிரம ரந்திரம் என் 
பது தலையின் உச்சியென்றும் , உச்சிக்குழி யென்றும் உலக 
வழக்கிற் சொல்லுவர் . அந்தப் பிரம்மரந்திரம் எப்பொழு 
தும் மூடப்பட்டிருக்கும் . அது திறக்கும்படி செய்வது 
எளிதான காரியமன்று . அரிய யோக சாதனையினாலன்றி 
அது கைகூடாது . யோகிகளுடைய ஆவி பிரம ரந்திரத்தின் 
வழியாகவே வெளியேறி உயர்பதவி அடையு மென்பர் . 
சாமானிய ஜனங்களுடைய ஆவி நவத்துவாரங்களுள் ஒன் 
றின் வழியாக வெளிப்பட்டுப் போய்விடும் . சந்தியாசிகள் 
யோகப் பயிற்சியுள்ளவர்கள் என்னும் கொள்கையினால் , 
அவர்களுடைய சரீரத்தை அடக்கம் செய்யும்போது அவர் 
களுடைய உச்சந்தலை பிளந்து போமாறு தேங்காய்களை 
உடைப்பர் . அது பிரமரந்திரத்தின் வழியாக ஆவி போயிற் 
றென்னும் சூசனையாம் . அப்படிப் போவதே 
மோக்ஷம் எனப்படும் . இங்ஙனம் பலவந்தமாகக் கபாலத் 
தைத் திறப்பது உண்மையான கபால மோக்ஷமாகாது . 
பிரமாந்திரக் கதவு திறப்பதெனின் , கபாலத்தில் ஓட்டை 
காண வேண்டுமென்னும் ஆவசியகம் இல்லை. அந்தக் கதவு 
மிகச் சூஷ்மமானது . ஸ்தூல தேகத்தில் ஓட்டை காணா 
விடினும் யோக சாதனையினால் அதன் வழியாக மேலேறு 
வதற்காகும் . ஆனால் , அதற்கு யோக சாதனையொன்றே 


கபால 


101 


இரமணோபாக்கியானம் 


போதாது . 


யோக சாதனையுடன் ஈசுவரனுடைய திருவரு 
ளும் கூடினாலன்றி அந்தக் கதவு திறக்கப்பெறாது . கதவு 
திறப்பது நமது ஸ்தூல திருஷ்டிக்குப் புலப்படாது . அந்த 
ரந்திரத்திற்கு அதிபதி பிரம்மதேவர் . இவ் வுரிமையைக் 
காட்டுவதற்கே இச் செய்யுளில் பிரம்ம தேவர் தன் பிரம 
ரந்திரக்கதவினை த் திறக்கப் போயினர் எனச் சொல்லப் 
பட்டிருக்கின்றது . அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் 
அதனைக்கடக்க முடியாது . அதனைக் கடந்தே மேற்பாதை 
யைச் சாரவேண்டும் . 

பிரம்ம ரந்திரத்தை எட்டுவதற்கு யோகிகள் பிரம்ம 
தண்டத்தை நாடி , அதன் வழியே மேலேறவேண்டும் . 
பிரம்மதண்ட மாவது உலக வழக்கில் முதுகெலும்பு என்றும் , 
முள்ளந்தண்டு என்றும் சொல்லப் படும் . அதுவே நூல் 
களில் வீணாதண்டம் எனவும் , கோதண்டம் எனவும் பரி 
பாஷையாகப் பேசப்பெறும் . பிரம்ம ரந்திரம் என்னும் உச் 
சிக்கு அதி தேவதை பிரம்மதேவ ரென்று சொன்னோ 
மல்லவா ? அதற்குப் போகும் வழியாகிய முதுகெலும்பிற் 
கும் அதன் உட்டொளைக்கும் அதிபதி அவரே யாதலின் , 
இது பிரம்ம தண்டம் எனப்பட்டது . இதற்கு அதிபதி 
அவரே என்பதற்கு அறிகுறியாகப் பிரம்மதேவர் தம் கையில் 
எப்பொழுதும் ஒரு தண்டம் வைத்துக்கொண்டிருப்பர்.ஆத 
லின் , அவர் இச்செய்யுளில் " தண்டமர் கரன் என வர்ணிக் 
கப்பட்டிருக்கின்றனர் . அதனையே சாதாரணமாகப் பிரம்ம 
தண்டமென்று வழங்குவர் . அகஸ்தியர் வசிஷ்டர் முதலான 
மாமுனிவரும் பரமார்க்கத்தில் உயர்நிலை அடைந்தவராதலின் 
அவர்கள் கையிலுள்ள சிறு தண்டமும் பிரம்மதண்டம் அல் 
லதுயோகதண்டம் எனப்படுகின்றது . அதாவது , அவர்களும் 


நான்முகன் காட்சி நல்கல் 


105 


பிரம்மதண்டமாகிய பாதையைக் கடந்து மேற் சென்று , 
அதனைக் கைவசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்க ளென்பதாம் . 
அந்தத் தண்டத்தைக் கைக்கொண்டவர் பிரம்மதேவருக் 
குரிய சக்திகளனைத்தும் வாய்ந்தவர் என்பதும் தொனிக்கும் . 
பிரம்ம தேவருக்குப் - படைப்புத் தொழிலொன்றே உள 
தெனப் பிரசித்தமாயிருக்க , அவருடைய சக்திகள் எனப் 
பன்மையிற் சொல்லியது என்னோ வெனின் , பிரம்மா ,விஷ்ணு , 
ருத்திரர் ஆகிய மூவரும் தனித்தனியே முத்தொழிலும் 
செய்ய வல்லவராவர் . முத்தொழில்க ளாவன ஆக்கல் , காத் 
தல் , அழித்தல் என்பனவாம் . அப்படி யிருந்தும் , ஒவ் 
வொரு காரியம் ஒவ்வொருவருக்குப் பொறுப்புக் கட்டி 
யிருப்பதனால் , ஒவ்வொரு தொழிலுக்கு ஒவ்வொரு அதி 
காரியென வழங்கப் பெறுகின்றனர் . ரமணருடைய தேகத் 
தைத் திடப்படுத்துவது படைப்பவருடைய அதிகாரத்திற் 
குட்பட்ட கரியமாதலால் அவரை அரனார் இந்தக் காரியத் 
திற்கு வேண்டினர் . மேலே 133 - ஆம் செய்யுளின் உரையைக் 
காண்க . 

ரமண மாமுனிவர் முற்பிறப்பில் தவம் முதிர்ந்து மேற் 
பாதையை நோக்கு மளவில் , நம்பன் கருத்துக்கு இசைந்து 
நான்முகனார் தமது பிரம்ம ரந்திரக் கதவைத் திறந்த 
போது , கெண்டியுங் கையுமாக இவருக்குக் காட்சி தந்தருளி 
னர் . அந்த வேளையில் இருவருக்கும் நிகழ்ந்த சம்பாஷ 
ணையே சமணருடைய துன்பத்துக்கு வித்தாயிற்று . எனவே , 
இவருக்கு இப் பிறப்பில் உண்டாயிருக்கிற தேகவாதைக் 
கெல்லாம் காரணம் முற்பிறப்பில் அப்போது ஏற்பட்டது . 
அவ்விவரத்தை உமாதேவியார் மகா சபையினர்க்குப் பின் 
வருமாறு கூறுகின்றனர் : 


1106 


இரமணோபாக்கியானம் 


135. பதுமனா ரளித்த காட்சி பலவித வசூசை யாகி ( யேன் 

முதியநாள ரன்சேய் செய்த முறையை நன் குணர்ந் திலா 
மதியறி யாது வந்த மடமை சால் பெரியோ யுன்றன் 
விதியுணர் சிரத்தைக் காத்து வேறிடம் புகுதி யென்றே 

பிரம்ம ரந்திரக் கதவைத் திறந்து பதுமனார் ( பிரம்ம 
தேவர் ) மேற்குறித்தாங்கு இவருக்குக் காட்சி அளித்த 
போது , அவரைப் பார்த்து இருடி வெறுப்புற்றனர் . தாம் 
ஐம்முகனைத் தேடுகையில் ஐம்முகன் தோன்றாமல் நான் 
முகன் அகப்பட்டதனால் இவருக்கு வெறுப்புத் தட்டியது 
போலும் . வணங்கி வழிபட வேண்டிய இடத்து வெறுப்புக்கு 
காரணம் எமது புத்திக்கு வேறு எட்டவில்லை . இவ் வெறுப் 
பினால் இவர் அந் நான்முகனை நோக்கி , முன்னாளிற் சிவ 
குமாரர் உனக்குப் படிப்பித்த பாடத்தை நீ நன்குணர்ந்தி 
லாய் போலும் ! நான் யார் என்றும் , எப்படிப் பட்டவனென் 
றும் , எனது 

நோக்கம் என்ன வென்றும் தெரியாமல் இங்குத் 
தோன்றிய மடைமை மிக்க பெரியோய் ! உன்விதியை நினைத் 
துப் பார்த்துக்கொள் . உனக்கு இறுதிக்காலம் கிட்டியதனால் 
இங்கு எனக்குக் குறுக்கிட்டனையோ ? நீ தலை தப்பிப் 
பிழைக்க வேண்டின் , ஓடி ஒளித்து வேறிடம் புக்கு உய்வை 
யாக . இன்னே இவண் நீத்து இடந்து ஒழிக ! ” என 
விரைந்து வெடு வெடுத்துக் கூறினர் . 


குமாரக் கடவுள் கைலையில் வீற்றிருக்கும் நாட்களில் 
ஒரு நாள் சிவமூர்த்தியைச் சேவித்துச் செல்லும் தேவர் 
கூட்டங்களில் ஒருவராகிய பிரம்மதேவர் கந்த மூர்த்தியைப் 
பணியாது போகக்கண்டு அவர் நான்முகனாரை யழைத்து ,, 
< நீர் என்ன தொழில் செய்கிறவர் P ” என்று வினவினர் . 


அயனை அருவருத்தல் 


107 


ஆதியாகிய 


டவான 


அதற்குப் பதுமனார் , " நான் வேதங்களை யுணர்ந்து சிருஷ்டி 
முதலிய தொழில்களை இயற்றி வருபவன் என்று இறு 
மாந்து இயம்பினர் . இவரை நோக்கிக் கந்தமூர்த்தி , 
( ( வேதத்தின் 

பிரணவத்திற்குப் பொருள் 
யாது என , அதற்கு விடைகூற அறியாது இவர் மயங்கி 
னர் . அதனால் கந்தமூர்த்தி இந்தப் பிரம்மதேவரைச் சிரத் 
திற் குட்டிக் கந்தமாதனத்திற் சிறையிட்டனர் . கந்தமாத 
னம் என்பது அஷ்ட குலாசலங்களுள் ஒன்று . அது காண் 

தேசத்திலுள்ளது . முருகக்கடவுள் இவ்வாறு 
பிரம்மதேவரைச் சிறையிட்டதை உணர்ந்து , இவரை விட்டு 
விடும்படி சிவபிரான் கட்டளையிட முருகர் இவரைச் சிறை 
நீக்கினர் . அங்கனம் அவர் அந்நாளில் விட்டு விட்டதனால் 
அவர் போதித்த பாடம் உன் மனத்திற் பதியவில்லையென்று 
இருடி இப்போது எடுத்துக் காட்டி , முருகக் கடவுளைப் 
போல நான் உன்னை எளிதில் விட்டு விட மாட்டேன் , 
யானவாறு தண்டிப் பேன் என்பாரைப் போல , முதிய 
நாள் அரன் சேய் செய்த முறையை நன்கு உணர்ந்திலாய் 
என்று இடித்துக் காட்டினர் . 

மற்றும் , அந்த முருகக் கடவுளைக் காட்டிலும் நான் 
துடியானவன் , சிவபிரானைத் தவிர மற்றெவரையும் பொருட் 
படுத்தாதவன் , பரமபதமல்லாது மற் றெதனையும் விரும்பா 
தவன் , எவருடைய தயவையும் தாக்ஷிண்யத்ன தயும் உதவி 
யையும் நாடாதவன் , தேகத்தையும் பாராட்டாதவன் . பெரிய 
தேவனெனக் கொண்டாடப்படுகிற நீ , வேதத்தையே 
உணர்ந்ததாக வீறாப்புக் கொண்டிருக்கிற நீ , உலக மனைத் 
தையும் படைத்ததாகப் பெருமை பாராட்டுகிற நீ , அவ் வுல 
கத்தினுள் இருக்கிற ஒருவனாகிய எனது 

மனத்தையும் 


108 


இரமணோபாக்கியானம் 


நோக்கத்தையும் நிலையையும் உணராதது உனது மடமையே 
யாகும் ” என பிரம்ம தேவருக்குக் குத்திச் சொல்லினர் . 
இந்த மடமை வாய்ந்தபோதிலும் நீ பெரியவன் பெரியவனே 
என்று ஒப்புக்கொள்வாரைப் போல அவரை நோக்கி , 
மடமை சால் பெரியோய் ” எனச் சம்போதனம் செய்தனர் . 


உலகத்தில் ஜனன மாகிறவர் ஒவ்வொருவரும் இன்ன 
கதி அடைவரென்று அவரவர் பிறக்கும்போது அவரவர் தலை 
யில் பிரம்ம தேவர் எழுதுகிறதாக நம்மவர் நம்புகின்றனர் . 
இந்தநம்பிக்கையினால் , ஒவ்வொருவரும் தீராக்கஷ்டம் நேர்ந்த 
காலத்தில் " இது என் தலையெழுத்து , என் விதி என்று 
சொல்லிக் கொள்கின்றனர் . மண்டையின் உட்புறத்துள்ள 
கோடுகளே இவ் விதியெழுத்துக்க ளெனவும் கூறுவர் . நீ 
படைக்கிறவர்களுடைய தலையில் விதி இத்தன்மையதாகு 
மென எழுதுகிற மீ , உனது தலைவிதி என்ன வாயிருக்கிற 
தென்பதை உணர்ந்துகொள் ; பிறர்க்குச் சகுனம் சொல் 
கிற பல்லி கழுநீர்ப் பானையில் வீழ்ந்து இறப்பதுபோல் விவ 
கரிக்காமல் உன் விதியை உணர்ந்து கொள் என்று பிரம்ம . 
தேவரை இவ் விருடி எச்சரித்தார் . இப்படி எச்சரித்தது , 
வைத்தியரே ! எனக்கு வைத்தியம் செய்யுமுன் உமக் 
குற்ற இருமலுக்கு வைத்தியம் செய்து கொள்ளும் (Physi 
cian , heal thyself ) ” என்பது போலிருக்கிறது . 


136. கடுமொழி தகையி லாது 

காட்டவே வனசம்பூத் தோன் 
விடலைநோக் குடைய சேயே 
வேற்றுமை கருதே லுன்றன் 


பிரம்மதேவரின் பொறுதி 


109 


பிடிநிறை வேற்று மாறே 

பெம்மான் செம்மொழிக் கிசைந்தே 
கடந்தவி ராவகைக் காம் 
கடாடவாய் திறந்தே னென்றான் 


இங்ஙனம் இவர் காரணமில்லாமற் கடிந்து மொழிந்த 
தற்கு வனசம்பூத்தோ ராகிய பிரம்ம தேவர் , “ சிறு பிள்ளை 
பைப் போல நினைக்கிற குழந்தாய் ! நான் உனக்குத் தீமை 
செய்ய வந்தவனென்று நினைக்காதே . நீ கொண்ட கோளை 
நிறைவேற்றுவிப்பதற்காகவே வந்துளேன் . 

உன்மீது 
கருணை கூர்ந்து பெம்மான் மொழிந்த செம் மொழிக்கு 
இசைந்து , உனது தேகம் தளர்வுற்றுத் தடுமாறிப் போகா 
வண்ணம் காப்பதற்காக உனது 

பிரம்ம ரந்திரத்தைத் 
திறந்து காட்சி தந்தேன் " என்று அமைதியாக மறுமொழி 
கூறினர் . 


மேற் சொல்லியவாறு இருடி சினந்து சீறியது சரியன் 
றென்பது தெளிவு . அக் கடு மொழிகள் அனுக்கிரக மூர்த்தி 
யாகிய பிரம்ம தேவரை நோக்கிக் கூறுவது தகுதியல்ல 
வென்பதும் தெளிவு . அவருடைய பெருமைக்குச் சிறிதும் 
ஏற்காத வார்த்தைகளை இவர் சொல்லினர் . இது நம்போலி 
யர்க்கே பெரும் பிழையெனத் தோன்றுகிறது . ஆனபோதி 
லும் , இதைப் பெரும் பிழையாகப் பிரம்ம தேவர் பாராட் 
டாமல் , சிறியோர் செய்த சிறுபிழை யெல்லாம் பெரியோ 
ராயிற் பொறுப்பது கடனே என்னும் நீதியை ஓர்ந்து , 
இவரைச் சிறு பிள்ளையாக மதித்துப் பொறுமையுடன் பதி 
லுரைத்தார் . 


110 


இரமணோபாக்கியானம் 


137. முனிவொழித் துனக்கு வேண்டும் 

முறையையென் பாலி சைக்கின் 
இனிமைபெற் றுய்யும் வேண 

இதங்கள் செய்விப் பேனாதம் 
என மனம் திரும்பா னாகி 

ஈரிரு சிரத்தோ யும்மால் 
எனக்கொரு நலனும் வேண்டற் 
கில்லைபோ மென்னச் சொற்றான் 


அப்படிச் சொல்லியதோடு நில்லாமல் பிரம்மதேவர் 
இவரை நோக்கி , கோபத்தைக் காட்டாதே . அதை 
யொழித்து உனக்கு ஆகவேண்டிய காரியம் என்ன வென்ப 
தை என்னிடம் சொல் . அதை நிறைவேற்றி நீ இன்புற்று 
உய்யும்படி செய்வேன் . உனக்கு வேண்டிய அனுகூலங்களை 
யெல்லாம் செய்விப்பேன் என்றும் சொன்னார் . பிரம்ம 
தேவர் அவ்வளவு நயந்து சொல்லியும் இவர் மனம் திரும்ப 
வில்லை , கோபத்தைத் தவிர்க்கவில்லை ; மற்றும் சீற்றம் 
மேலிட்டவராய்ப் பிரம்மதேவரை நோக்கி , " நான்கு தலை 
வாய்ந்த தேவே ! உம்மால் எனக்கு எவ்விதமான நன்மை 
யும் ஆகவேண்டியதில்லை . ஆதலால் , நீர் போகலாம் எனச் 
சொல்லினா 


எனர் . 


இவருக்குக் கோபம் தணியவில்லை யாயினும் , இவர் 
மனத்தில் எழுந்த வேகத்தினால் பிரம்மதேவர் சொல்லிய 
இதமானவார்த்தை இவர்க்கு ஏற்காதாயிற்று . அரனார் 
மனங்கனிந் 

இவருக்கு நன்மை செய்யும் பொருட்டு 
அவரை யனுப்பியுள்ளார் என்பதையும் இவர் பாராட்டா 


ரமணரின் வேகத்தணிவு 


111 . 


ராயினர் . அது போனாலும் போகட்டும் . உனது குறை 
யைச் சொல்லின் அனத நிறைவிப்பேன் , உனக்கு வேண்டிய 
அனுகூலங்களை யெல்லாம் சேய்விப்பேன் என அவர் வலிய 
வந்து சொல்லியதற்கும் இவர் இசையவில்லை. ஆயினும் , ஒரு 
வாறான மாறுபாடு மட்டும் இவர் மனத்தில் உண்டாகியது . 
அது என்னவெனில் , பிரம்மதேவரைப் பார்த்து மடையன் 
என்றும் நீ : 

என்றும் உத்தண்டமாக ஏகவசனத்தில் 
( 135 ஆம் செய்யுளைக் காண்க ) பேசிய இவர் இப்போது 
( உம்மால் கான்றும் போம் என்றும் பன்மையில் மரி 
யாதையாகப் பேசியதாம் . * தலை தப்பித்துக்கொள்ள வேறி 
டம் போய் ஒளிந்து கொள் என்றவர் இப்பொழுது அகங் 
காரத்தைத் துறந்து , உம்மால் எனக்கு ஆகவேண்டியது 
ஒன்றுமில்லை , நீர் போகலாம் என்று சொல்லியதனால் அவர் 
பெரிய கேவரென்றும் , வரமளிக்கக் கூடியவரென்றும் , அவ 
ரைத் தண்டிக்கவும் கண்டிக்கவும் போதிய ஆற்றல் தமக்கு 
இல்லையென்றும் இவர் ஒருவாறு உணர்ந்தனர் போலும் . 
என்ன உணர்ந்தும் என்ன ? வலிய வந்த லஷ்மியைக் 
காலால் உதைத்தது போலாயிற்று . மமகாரத்தினால் இவர் 
தமக்குத் தேக வலிமை போதாதென்பதைத் தெரிந்து 
கொள்ளவில்லை . பிரம்ம தேவர் அதை எடுத்துக் காட்டியும் 
இவர் அதைத் திருத்திக்கொள்ள வகை தேடவில்லை . உயர் 
பதம் கிட்டுமளவும் தவம் செய்வதற்குப் 

போதுமான 
தேகத் திடம் வேண்டுமென்பதை இவர் உணராதிருக்க 
முடியாதாயினும் , எம்பிரானுடைய கருணை தமக்குப் பூர்த் 
தியாக வாய்த்திருப்பதனால் மற்றெவரையும் தாம் பொருட் 
படுத்த வேண்டியதில்லை , மற்றெவராலும் தமக்கு ஆகவேண் 
டியதொன்றில்லை , தபோ பலம் ஒன்றே தமக்குப் போது 


112 


இரமணோபாக்கியானம் 


மான துணையாகும் என இவர் இறுமாப்புக் கொள்ளாவிடி 
னும் மருள் கொண்டிருந்தனர் போலும் . 


எம் . 


இத்தகைய மருள் இக் காலத்து இளைஞர் பலருக்கும் , 
பெரியவர்கள் சிலருக்கும் , சாதாரணமாக இருக்கின்றது . 

ஏ . பரீக்ஷை பாஸ் செய்து ஒரு பெரிய ஆபீசில் உத்தி 
யோகத்தின் பொருட்டு அவ் வாபீசுத் தலை வருக்குப் பல 
மான சிபார்சு வாங்கிக்கொண்டு போகிறவர் , அவ் வாபீச 
ருடைய தயைக்கு உரியவராகி , ஆபீசு மனேஜரை லஷ்யம் 
செய்யாமற் போவதனால் தாம் நாடிய உத்தியோகத்தைப் 
பெறாமற் பங்கப்படுவதைப் பார்த்திருக்கிறோம் . உத்தியோ 
கம் பெற்ற பின்பு சிலர் பெரிய அதிகாரியின் தலைபக்குப் 
பாத்திரராயிருக்கிறோமென மதங்கொண்டு மற்றவர்களை மதி 
பாததனால் துன்புறுகிறார்கள் . உத்தியோக விஷயமே இல்லா 
விடினும் , வேறு எந்தக் காரியமேனும் ஒரு தலைவரைக் 
கொண்டு சாதித்துக்கொள்ள விரும்புகிறவர் அத் தலைவரைச் 
சார்ந்திருப் பார் பலரையும் தழுவாததனால் பங்க மடை கிறார் 
கள் . 

ஒரு யஜமானனுடைய அன்பினால் அவன் வீட் 
டிற் சாப்பாட்டுக்குப் போவதா யிருந்தாலும் , அவ்வீட்டி 
லுள்ளா ருடைய நன்மதிப்பும் வேலைக்காரர்களுடைய பிரீதி 
யும் இருந்தாலன்றி அவ் வீட்டுக்கு அடிக்கடி போக முடி 
யாது , போனாலும் வேண்டிய சௌகரியங்கள் கிடைக்க 
மாட்டா . இவ வுண்மை இம்மையிலும் உம்மையிலும் ஒரே 
மாதிரியாக விளங்குகின்றது . ஒருவன் க்ஷேமப்படு வதற்குச் 
சிறியார் பெரியார் எல்லாருடைய தயவும் தாக்ஷிண்யமும் 
வேண்டும் . எவரையும் நிராகரிக்க லாகாது .. 


பிரம்மதேவரின் கோபம் 


113 


138. சத்திய லோகன் வேறு 

சாற்றுதற் கின்றித் தன்னால் 
சித்தியா மமிச மெல்லாம் 

தீங்குறும் படி யே சாபம் 
முத்திகா லத்து மென்னால் 

முரணுண் டாமெனச் செய்வித்தே 
மித்தையா னவர்க ளெல்லாம் 

விரும்புமெய்ந் நலனை வாய்ந்தே 
சத்திய லோகாதிபதியாகிய பிரம்மதேவரால் தமக்கு 
எவ்விதமான நன்மையும் வேண்டாமென 

அவரைத் திரஸ் 
கரித்துப் பேசியதனால் , அவர் பின்னும் தடுத்து இதமான 
வார்த்தை சொல்வதற்கு மனமில்லாராயினர் . பரமசிவன் 
கருணை கூர்ந்து அனுப்பியதனால் தாம் வந்ததாகப் பிரம்ம 
தேவர் சொல்லியும் இவர் இவ்வளவு உதாசீனம் செய்தது 
பெரும்பிழை . பிரம்ம தேவரை அனுப்பியவர் இன்னாரென்று 
தெரிந்த பின்னரேனும் இவர் சாந்தமாக உரையாடி யிருக்க 
லாம் . அப்படிச் செய்யாததனால் , பிரம்ம தேவரை மாத்தி 
ரமே யல்லாமல் , அவரை அனுப்பிய ஈசுவரனையும் அவம 
தித்த குற்றத்திற்கு ஆளாயினர் . சாதாரணமாகவே , சத் 
துருவினிடமிருந்து வருகிற தூதனையும் சம்மானித்துக் 
கௌரவமாக நடத்த வேண்டு மென்பது அரசர்களுக்கும் 
மற்றவர்களுக்கும் ஏற்பட்டுள்ள நியமமாகும் . இந்தநியமத்தை 
மீறி நடப்பது அதர்மம் . இவ்வாறு இத்தனை விதமான குற் 
றங்கள் இவர்மீது ஏற்பட்டன . இவற்றை பெல்லாம் சேர்த் 
துப் பார்க்கும்போது இவர்செய்தது பெரும்பிழை . சிறி 
போர் பெரும் பிழை செய்தனராயின் பெரியோ ரப்பிழை 
பொறுத்தலும் அரிதே " 

8 


பாறுத்தவும் 


114 


இரமணோபாக்கியானம் 


க்குத் 


ஆன தனால் இவரை மறுபடியும் சமாதானப் படுத்த 
முயலாமல் பிரம்மதேவர் இவரை நோக்கி , ” உனக்கு என்னாற் 
சித்தியாகவேண்டிய அமிசங்களெல்லாம் தீங்குறும் . நீ முத்தி 
யடையும் காலம் வரும்போதும் அதற்கு என்னால் உனக்கு 
தடை உண்டாகும் . பொய் யுலகத்தவர்க ளெல்லாரும் விரும் 
புகிற தேக வசதியும் வலிமையும் வாய்ந்தவனாய் நீ ................ 
( என்று 139 - ஆம் செய்யுளில் தொடர்ந்து சபித்தனர் .) 

உலகங்கள் 14. அவற்றுள் 1. பூலோகம் , 2. புவர் லோ 
கம் , 3 சுவர் லோகம் , 4. ஜனலோகம் , 5 தபோ லோகம் , 6 . 
மகர்லோகம் , 7. சத்தியலோகம் என்பன மேல் உலகங்க 
ளாம் ; 1.அதலம் , 2. விதலம் , 3. சுதலம் , 4. தராதலம் , 5 . 

ரசாதலம் , 6. மஹாதலம் 7. பாதாளம் என்பன கீழ் உல 
கங்களாம் . மேலுலகங்களுள் சிறந்ததான சத்தியலோகத் 
திற்கு அதிபதி பிரம்மதேவர் . 

யோக சாதனையினால் மோக்ஷம் அடைய முயலுகிறவர் 
கள் ஒவ்வொரு படியாக மேலேற வேண்டும் . ஒவ்வொரு 
படியில் ஒவ்வொரு தேவருடைய அனுக்கிரகம் வேண்டும் . 
அவ் வனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருந்தாலன்றி , யோகி அந் 
* தந்தப் படியைக் கடக்க முடியாது , அவ்வப்படியிற் செய்யத் 
தக்க பயிற்சிகளுக்கும் அனுகூலம் ஏற்படாது . மனித 
னாய்ப் பிறந்தவனுக்கு வேண்டிய அனுகூலங்களை யமைத்துக் 
கொடுக்கத்தக்கவர் தேவர்கள் . அவ் வனுகூலங்களைக் கைக் 
கொண்டே ஒருவன் எந்த முயற்சியும் செய்யவேண்டும் . 
யோகிக்குப் பிரம்மாவினால் ஆகவேண்டிய அனுகூலங்கள் 
பல பல படிகளிலும் உண்டு . அந்த அனுகூலங்கள் இவருக் 
குப் பலிக்காமற் போகுமாக எனப் பிரம்மதேவர் சபித்தனர் . 


பிரம்மதேவரின் சாபம் 


115 


உலகம் இருப்பதாக நமது கன்ணுக்குப் புலப்படினும் 
அஃது உண்மையில் . இல்லை என்பது வேதாந்திகளின் 
கொள்கை . அஃது இருப்பதாக நமக்குத் தோன்றுகிறது . 
அது வெறும் தோற்றமே . அந்தத் தோற்றம் மறைந்து 
போம் . இவ்வாறு தோன்றி மறையத்தக்கது மித்தை எனப் 
படும் . தோன்றி மறையத்தக்க தொன்றை ( இல்லாத தொன் 
றை ) இருப்பதாக நினைப்பவர் மித்தையானவர் . அம் மித்தை 
யான உலகத்துள் உட்பட்டதாகிய தேகமும் மித்தையே . 
மித்தையானவர்கள் இந்தத் தேகம் நன்றாயிருக்க வேண்டும் , 
வலிமைவாய்ந்திருக்க வேண்டும் , நோய் நொடியில்லாமல் 
இருக்கவேண்டும் என விரும்புவர் . அவர்கள் விரும்பத் 
தக்கவாறு தேகாலன் வாய்ந்து இவர் மறுஜன்மத்தில் உட 
லெடுத்துத் தவம் செய்து ஓங்கினும் ; அப்பொழுதும் இவ 
ருக்கு இடர் செய்வேமென்று பிரம்மதேவர் மேற்சொல்லிய 
சந்தர்ப்பத்தில் ( இருடியின் முற்பிறப்பில் ) சொல்லினர் . 


139. உடல் படைத் தழிந்துமே லாம் 

உயர்பரத் தரனின் காட்சி 
தொடரினு மென்னா லாகும் 

சுபமுனக் குரிய தின்றே 
கடமெடு மென்னக் கூறிக் 

கமலவா தனன்ம றைந்தே 
வடிவுடை யமலர்க் கிந்த 

வயனஞ்செய் வித் தகன்றார் 
( B ) சரீரத்தை மேற்கொண்டு , தவம் செய்து அவ் 
வுடலை நீத்து மேலான 

உயர்ப்புரத்திலுள்ள சிவபெருமா 


116 


இரமணோபாக்கியானம் 


னுடைய காட்சி பெறும் பாக்கியம் வாய்ந்தாலும் , என்னால் 
உனக்கு ஆகவேண்டிய சுபங்கள் இல்லாமற் போம் . மறுபடி 
வேறு ஜன்ம மெடுப்பா யாக " என்று சொல்லிப் பிரம்ம 
தேவர் அந்தர்த்தானமாயினர் . இவரிடமிருந்து புறப்பட்டு , 
அழகே திருமேனியாகக் கொண்ட விமலமூர்த்தியாகிய பா 
மேசுவாருக்கு இங்கு நடந்த விருத்தாந்தத்தை அறிவித்து 
விட்டுப் பிரம்ம தேவர் தம் இருக்கைக்கு ஏகினர் . 

138 ஆம் செய்யுளிற் சொல்லிய நன்மை களோடு கூடிய 
தேகத்துடன் நீ இனிப் பிறந்து மறுபடி தவம் செய்வதாகவே 
கொள்வோம் . அப்போது அந்த தேகத்துக் குரிய நன்மை 
பகள் நீடித்திராமல் அழிந்து போமென்று பிரம்ம தேவர் 
சொல்வதாகத் தோன்றுகிறது . அந்தத் தேகவலிமை குன் 
றினும் நீ மன வலிமையால் பிடிவாதமாகத் தவத்தைக் கைவி 
டாது மேலேறி உயர் பரத்து எம்பெருமானுடைய காட்சி 
காண்பதா யிருந்தாலும் அப்போதும் உனக்கு இதம் செய்ய 
மாட்டே மென்று பிரம்ம தேவர் கூறுகின்றனர் . அவ் வுயர் 
பதம் அடைவோர்க்கும் பிரம்ம தேவர் முதலான வர்களால் 
ஆகத்தக்க நன்மைகளும் அநுகூலங்களும் உண்டென்பது 
இந்த வார்த்தையினால் தெரிகின்றது . எம்பெருமானுடைய 
தயவுக்குப் பாத்திரராய் விட்டோ மென்று எவரும் மற்றத் 
தேவர்களை அலக்ஷியம் செய்யக் கூடாதென்று 137 - ஆம் 
செய்யுளின் உரையில் நாம் சொல்லியது இங்கே உறுதிப்பட் 
டது . பிரம்மதேவர் சாபம் கொடுத்த முற்பிறப்பில் இவ் 
விருடிக்குப் பாமேசுவரருடைய காட்சி கிட்டுவதா யிருந்தது ; 
அதற்காக இவர் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கொண்டிருந்தார் ; 
அந்தச் சமயத்தில் பிரம்மதேவர் தோன்றினார் என்று இதற் 
குமுன் சொல்லி யிருப்பதனால் , இவருக்குப் பரமேசுவர 


தவமுயற்சி வீண்போகாது 


117 


ருடைய தரிசனம் சீக்கிரகாலத்தில் கிட்டுவதா யிருந்த தென 
ஏற்பட்டது . தவத்தில் அவ்வளவு முதிர்ச்சி யடைந்தபின் 
இவர் மறு ஜன்மம் ஏற்க வேண்டுமென்று பிரம்மதேவர் 
விதித்தனர் . ஒரு புத்தகத்தில் 50 பக்கங்கள் வரையில் 
வாசித்துவிட்டு ஒருவன் உறங்கி மறுநாட் காலையில் எழுந் 
தால் 51 - ஆம் பக்கத்திலிருந்தே வாசிக்கத் தொடங்கு வானல் 
லவா ? இல்லை யெனினும் , அதுவரையிற் படித்திருந்த 50 பக் 
கங்களையும் ஒருவாறு கண்ணோட்டமாக விரைவிற் பார்த்று 
விட்டு 51 - ஆம் பக்கத்திலிருந்து ஊக்கமாகப் படிப்பன் . தினந் 
தோறும் நாம் இரவில் உறங்கி மறுநாள் உதயத்தில் விழித் 
தெழுவது இறந்து புனர் ஜன்ம மெடுப்பதுபோலவே யாம் . 
நித்திரை என்னும் தின மரணத்திற்கும் எழுச்சி யென்னும் 
தினப் பிறப்புக்கும் இடையிலுள்ள காலம் சொற்பம் . கடை 
சியில் மரணம் என்னும் தீர்க்க நித்திரைக்கும் அதற்குப்பின் 
வேறு தாய் வயிற்றில் ஜனனம் என்னும் மறு பிறப்புக்கும் 
இடையிலுள்ள காலம் அதிகம் . நித்திரை செய்து எழுந்த 
பின் முன் செய்த காரியத்தைத் தொடர்ந்து செய்வது போல 
இவ் விருடியும் பிரம்மதேவரின் சாபத்தின்படி புனர் ஜன்ம 
மெடுத்துத் தவத்தைத் தொடர்ந்து புரிவர் , அரனார் காட்சி 
யும் காண்பர் என்பதை யுன்னி இந்தச் செய்யுளில் பிரம்ம 
தேவர் - உயர் பாத்தானின் காட்சி தொடரினும் என்று 
கூறினர் . 

பூர்வ ஜன்மத்தில் யோகம் செய்யத் தொடங்கியவர்க்கு 
நிர்விக்கினமாக அது நிறைவேறாமற் போனாலும் குற்றமில்லை ; 
அது வீண் போகாது . நிச்சயாத்மகமான புத்தியொன்றே 
மூக்கியமானது . அது இருந்தால் எவ்விதத்திலும் கடைத் 
தேறுவ தற்காகும் என்று பகவத் கீதை 2 - ஆம் அத்தியாயம் , 


118 


இரமணோபாக்கியானம் 


40 , 41 சுலோகங்களில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்லியிருக் 
கிறார் . ( யோகப் பிரஷ்டனுக்கு இக லோகத்திலும் பாலோ 
கத்திலும் நாசம் இல்லை . நன்மை செய்தவன் ஒருபொழும் 
தும் கெட்டுப் போக மாட்டான் . அவன் புண்ணியம் செய் 
தவர்களின் உலகத்தை அடைந்து அநேக வருஷங்கள் 
அங்கே வசித்து , சதாசாரமுள்ள சீமான்களின் குடும்பத்தில் 
வந்து பிறப்பான் . இல்லை யெனின் , நிச்சயாத்மகமான புத் 
தியுள்ள யோகிகளின் வமிசத்திற் பிறப்பான் என்று மற் 
றும் அவர் 6 ஆம் அத்தியாயம் 40 , 41 , 42 சுலோகங்களிற் 
சொல்லி யிருக்கிறார் . இதன் கருத்து என்னவெனில் , யோகம் 
பயிலத் தொடங்கி முற்றும் நிறை வேற்றாமற் போனாலும் , 
நிச்சயாத்மகமான புத்தியொன்று மாத்திரம் இருக்குமாயின் , 
அப்படிப்பட்டவன் செய்த முயற்சி வீண்போகாது ; அவன் 
ஆரம்பித்த காரியத்தை முற்றுவிப்பதற் கேற்ற அனுகூலங்க 
ளும் சந்தர்ப்பங்களும் அமைந்த குடும்பத்திற் பின்னர் வந்து 
பிறப்பன் என்பதாம் . ஆதலால் இவ்விருடியின யோக 
சாதனை பூர்த்தியாகுமுன் பிரம்மதேவர் சாபமிட்டுத் தடுத்த 
போதிலும் , இவர் மறு ஜன்மத்தில் அந்தச் சாதனையை மேற் 
கொண்டு தமது நோக்கத்தை ஈடேற்றுவதற்கு ஏற்ற சந் 
தர்ப்பானு கூலங்கள் வாய்ந்த குடும்பத்தில் வந்து பிறப்பர் 
என்பது திண்ணம் . இவ் வுண்மையை உணர்ந்தே பிரம்ம 
தேவரும் பேசியிருக் கின்றாரென இச் செய்யுளினால் தெரிகி 
றது . மறு ஜன்மத்தில் இவர் யோகப்பயிற்சியிலே அமர்ந்து 
பிரயாசைப் பட்டாலும் , உயர் பரத்து அரனின் காட்சி 
கிட்டுமா எனின் , கிட்டும் என்பதே சித்தாந்தம் . எப்படி 
எனின் , " எந்தப் புருஷன் மரணகாலத்தில் என்னையே நினைத் 
துக் கொண்டு சரீரத்தை விடுகிறானோ அவன் என்னை அடை . 


மரணகாலத்த மனரில 


119 


சிறான் . இதற்கு எள்ளளவும் சர்தேகமில்க . புருஷர் எர் 
தெந்த தேவதைகளை நிச்சலமான சித்தத் தோடு ( ஒரு மன 
மாக ) இரதிக் காலதில் நினைத்துக் கொண்டு தேகத்தை விடு 
சிறார் களோ அந்தத்தேவதைகளின் சொரூபத்தை அவர்கள் 
அடைகிறார்கள் . ஆகையால் அர்ச்சுன! ) எல்லாக்காலம் 
களிலும் என்னையே நினைத்துக் கொண்டிரு. சஞ்சலமில்லாத 
மனத்தையும் புத்தியையும் என்னிடத்தில் வைப்பாயானால் 
என்க அடைவாய் . இதற்குச் சந்தேக மில்லை. அப்பியாச 
போகத்தோடு கூடினவனொருவன் வேறு எண்ணங்களில் 
வாத மனத்துடன் திவ்யரூபனான மகாபுருஷனை ஸ்மரித்தால் 
அந்த மகாபுருஷனையே அடைகிறான் என்று பகவத் கீதை 
8 ஆம் அத்தியாயம் , 5-8 சுலோகங்களில் ஸ்ரீ கிருஷ்ண பா 
வான் அர்ச்சுனனுக்கு உபதேசித்திருக்கின்றார் . 

மறு ஜன்மம் எடுக்கும்படி பிரம்ம தேவர் மேற் சொல்லி 
பவாறு சபித்தபோது இருடியின் மனமும் புத்தியும் சோர் . 
மும் வேறொன்றைப் பற்றாது பரமசிவனையே பற்றி நின்ற 
மையின் , இவருக்கு மறுபிறப்பில் பாமசிவனுடைய சாட்சி 
கிட்டுமென்பது மேலே எடுத்துக் காட்டிய பகவத் கீதைப் 
பிரமாணத்தால் ஏற்பட்டது . ஆனதனாலே , உயர்பாத்து 
அரனின் காட்சி தொடரினும் " எனப் பிரம்ம தேவர் கூறி 


கமலவாதனன் - கமலத்தை ஆசனமாகக் கொண்ட 
வன் . வடிவுடை அமலன்-சிவபிரான் ; சிவம் - மங்களம் , 
சுபம் ; மங்களகரமா பிருப்ப தெதுவும் அழகு மிக்கது . அவ் 
வழகே வடிவமாக உள்ளவர் சிவபிரான் . அமலர் - மலம் அல் 
லது அழுக்கு இல்லாதவர் , பாபமற்றவர் , பரிசத்தமானவர் . 
ஆதலால் , வடிவுடைய அமலர் - திவ்விய மங்கள ஸ்வரூபி . 


120 


இரமணோபாக்கியானம் 


140. இதுமொழி மடுத்த இந்த 

இருடியி னிதயந் தன்னில் 
கொதிகொதிப் பாகி யண்டக் 

குவட்டினுக் தாவுவான் போல் 
விதியயர்ந் துயர நோக்கி 

விமலனைக் குறித்து நின்றான் 
அது தெரிந் தமல னென்னோ 

டங்ஙன மெழுந்த காட்சி 
பிரம்மதேவர் மொழிந்த சாபத்தைக் காதினாற்கேட்ட 
இந்த இருடி மிகுந்த தாபம் கொண்டார் . இருதயம் பதைத் 
துக் கொதித்தது . அப்போது இவர் பிரம்மாண்டத்தின் 
உச்சியையும் தாவிச் செல்வார்போல 

வேகங்கொண்டிருந் 
தார் . அத்தனை வேகமும் பயன்படாமல் தம் விதியை 
நினைந்து அயர்வுற்று அண்ணாந்து உயர நோக்கிச் சிவபிரா 
னைக் குறித்து அகோர தவம் புரிந்தார் . அதை உணர்ந்து 
பரமசிவனார் என்னையும் அழைத்துக்கொண்டு இவருக்குக் 
காட்சி யளித்து ஆறுதல் செல்வதற்காக எழுந்தருளினார் 
என்று உமா தெவியார் மகா சபையினருக்கு விவரித்தனர் . 

ரத்தில் எவ்விதமான வேகம் எழுந்தாலும் இருதய 
கோசத்திலுள்ள இரத்தம் கொதிப்புறும் . இதுவே தாபம் 
எனப்படுவது . தபித்தல் , தவித்தல் , பரிதவித்தல் முத 
லான வார்த்தைகளெல்லாம் இதனடியாகப் பிறந்தவைகளே . 
பிரம்மாவின் சாபமொழியினால் இவர் மனத்தில் உண்டான 
வேகம் அசாத்தியமானது . உலகங்களெல்லாம் ஓர் உருண் 
டையாகத் திரண்டு மலை போல் இருப்பதாகப் பாவனை 
செய்து கொள்வோம் . இந்த உலகத்தை யெல்லாம் உள் 


மன 


அமலனார் காட்சி 


121 


ளடக்கிக் கொண்டிருக்கிற மேல் ஓடு ஒன்று இருப்பதாகவும் 
கொள்வோம் . இதுவே பிரம்மாண்ட மாகும் . அண்டக் 
குவடு என்பது இவ் வண்டத்தின் உச்சி . இவ் வண்டத்திற் 
குள் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற அற்ப அணுவென 
நினைக்கத்தக்க மானிடராகிய இவர் , பிரம்மாவின் சாபமொழி 
யைச் செவிமடுத்தவுடனே தம் மனத்தில் உண்டான வேகத் 
தினால் பிரம்மாண்டத்தின் உச்சியையும் தாவித்தாண்டிச் 
செல்வார்போல் இருந்தது . அஃதாவது இவருக்கு அவ்வ 
ளவு மனோவேகம் உண்டாயிற்று . மனோவேகமாவது தாபம் . 
இந்த தாபமாகிய அனல் பிரம்மாண்டத்திலுள்ள எல்லா 
ஜீவராசிகளையும் தகிக்கத்தக்கது . எல்லாருக்கும் 
அனல் வீசக்கூடிய அளவு உக்கிரமாக இருந்தது . ஜீவராசி 
கள் மாத்திரமே யல்லாமல் , எல்லா வஸ்துக்களும் , பஞ்ச 
பூகங்களும் தவித் திருத்தல் கூடும் . இவ்வனலினால் பிரம்ம 
தேவரது கைக் 

குண்டிகையி 

கையிலுள்ள நீரும் கொள கொள வெ - 
னக் கொதித்தது போலும் . இவ்வளவு மனோவேகமும் 
பிரம்மதேவரின் சாபத்தின் முன் பயன்படாமல் இவர் 
அடங்கி யொடுங்கிச் சோர்ந்து , வேறு வகையின்றி , இந்த 
வேகத்தை யெல்லாம் திருப்பி ஈசுவரரை நோக்கிப் பிரார்த் 
திப்பதிற் செலுத்தினார் . உடனே பரம கருணாமூர்த்தியாகிய 
பரமேசுவரர் உமாதேவியாரோடு இவருக்குக் காட்சியளிக்க 
எழுந்தருளினர் . 
141. கண்டறாத் துயரின் வாழ்வோன் 

காலடி படிந்தே யாங்கு 
கொண்ட மைகள னைத்தும் 
கூறுதல் கேட்டே ஈசன் 


122 


இரமணோபாக்கியானம் 


அண்டையி லுனையீ தூழே 

அழைப்பதற் குவந்தே னேனும் 
பண்டைவா சனைவி டாது 
படிந்தனை அந்தோ நீயும் 


பரமேசுவரருடைய 

அரிய தரிசனம் பிராப்தியான 
வுடனே , ஆறாத் துயரத்தில் ஆழ்ந்திருந்த இருடி அடியற்ற 
மரம் போல் நெடுங் கிடையாகப் பாதத்தில் விழுந்து 
பணிந்து , தமக்கு வாய்த்த தீமைகளின் விவரங்களை யெல் 
லாம் ஆதியோடந்தமாக விண்ணப்பித்தனர் . இவருடைய 
முறைப்பாட்டைக் கேட்டருளிய ஈசன் , இந்த ஆன்மத்தி 
லேயே உன்னை எம் அண்டையில் அழைத்துக்கொள்ள 
மனங்கொண்டிருந்தேம் . ஆயினும் , பழைய வாசனை விடா 
மல் உன்னை மேற்கொண்டது . நீ அதனிற் சிக்கிக்கொண் 
டனை . அந்தோ ! ...... என மனமிரங்கி அடுத்த செய்யுளிற் 
காணுமாறு மொழிந்தனர் . 

அரனார் காட்சி தரும்வரையில் இந்த இருடி மிக்க துய 
ரத்தில் ஆழ்ந்திருந்தார் . பிரமனார் கொடுத்த சாபம் செவிப் 
பட்ட வுடனே இவருக்கு அடங்காத ஆக்கிரகம் எழுந்தது . 
அந்த ஆக்கிரகம் பயன்படாது போகவே இவர் தமது சிறு 
மையை உணர்ந்தார் . அப்போழ்திருந்து துயரம் மேலிட் 
டது . அந்தத் துயரம் எவ்விதச் சமாதானத்தினாலும் 
மாற்றமுடியாதது . பிறருடைய சகாயம் இவ்வகையிற் 
பயன்படாது . அதனைப் பரிகரித்துக் கொள்வதற்குத் தமக் 
குச் சக்தியில்லை. சமாதானம் வேறு கிடையாது . ஆதலால் 
இவர் " ஆறாத்துயரின் வாழ்வோன் எனப்பட்டார் . இந் 
தத் துயரம் இவருக்கு நீங்காதாயிற்று . 


தண்டப்பிரணாமம் 


123 


இந்த நிலைமையில் இருக்கும்போது பார்வதீ பரமேசுவா 
ருடைய தரிசனம் பிராப்தியானவுடனே , தமது துக்கத் 
திற்கு விமோசனம் செய்விக்கத் தக்கவர் அவரைத் தவிர 
-வேறு எவரும் இல்லையென்னும் உறுதியினாலும் , அவர் 
வாய்த்தது தமது அதிருஷ்ட வசமென்னும் எண்ணத்தினா 
லும் ஆவல் மிக்கவராகி இவர் ஒரு சிறிதும் தாமதிக்காமல் 
சரேலென, அடியற்ற மரம் போல , ஈசுவரருடைய பாதத்தில் 
தண்டாகாரமாக விழுந்தார். 


நமஸ்காரம் -- பிரணாமம் . குருவுக்கும் தேவருக்கும் 
பெரியோருக்கும் பயபக்தியோடு வணக்கமாகச் செய்வது 
அஷ்டாங்கப் பிரணாமம் எனப்படும் . அஃதாவது , அவர் 
களை நமஸ்கரிக்கும்போது தேகத்தின் எட்டு அங்கங்கள் 
தரையிற் படவேண்டும் என்பதாம் . அவ் வெட்டு அங்கங் 
கள் இருகால் , இருகை , இருதோள் , நெற்றி , மார்பு எனச் 
சாமானியமாகச் சொல்வர் . ஆயினும் , உண்மையிற் படிய 
வேண்டியவை 1. முழந்தாள்கள் , 2. பாதங்கள் , 3 கைகள் , 
4. மார்பு , 5. புத்தி , 6. தலை , 7. வாக்கு , 8. திருஷ்டி என்ப 
வைகளாம் . இப்படி யல்லாமல் , நெடுங்கிடையாகத் தடி 
யைப்போல , உடம்பு வளையாமல் , எல்லா அங்கங்களும் நிலத் 
திற் படியுமாறு விழுந்து வந்தனம் செய்வது தண்டப்பிர 
ணாமம் எனப்படும் . 


பிரம்மதேவர் தமக்குக் காட்சி தந்ததையும் , இவருக்கு 
உண்டான மன வெழுச்சியையும் , அவ் வெழுச்சியினால் 
இவர் ஆடிய வார்த்தைகளையும் , அவர் கூறிய மறு மொழி 
களையும் , பொறுமையின்றி இவர் பொங்கிப் 

பொரித்த 


124 


இரமணோபாக்கியானம் 


சொற்களையும் , 

அவரைப் பொருட்படுத்தாது புறம்போ 
மென அவமதித்து ஆர்த்ததையும் , சமை நீத்து அவர் சபித் 
ததையும் சாங்கோபாங்கமாகச் சொல்லி ஈசுவரரிடம் இவர் 
முறையிட்டார் . இங்கனம் முறையிட்ட தனால் தாம் 
செய்த தப்பை இவர் உணர்ந்து ஒப்புக் கொண்டு இதற்குப் 
பரிகாரம் ( சாபத்திற்கு விமோசனம் ) அருளுமாறு வேண்டி 
னர் . 

தாம் செய்த தப்பை இவர் இவ்வாறு அந்தச் சந்நிதி 
யில் எடுத்துரைப்பானேன் P சர்வஜ்ஞராகிய ஈசுவாருக்கு 
இது தெரியாதா ? இதற்கு முன்னாலே பிரம்மதேவர் போய் 
இருடிக்குத் தாம் காட்சி தந்ததையும் , அவர் தம்மை உதா 
சீன மாக ஒதுக்கி உரையாடினதையும் , பொறுமையினாற் 
புத்தி புகட்ட முடியாதெனக் கண்டு தாம் சபித்துச் சிக்ஷித் 
ததையும் அரனார்க்கு அறிவித்திருப்ப ரென்று இவ் விருடி 
ஊகிக்கலாமே , நடந்த வர்த்தமானம் தெரியாதிருந்தால் 
அத்தருணத்தில் சிவபிரான் காட்சி யளிக்க வேண்டிய கார 
ணம் என்ன வென்றேனும் இவர் எண்ணலாமே . அறிந்தே 
அரனார் எழுந்தருளி யுள்ளார் எனத் தெரிந்தும் இருடி 
தமது குறைகளையும் முறைகளையும் எடுத்துரைக்க வேண்டி 
யது அவசியமே . அங்கனம் உரைப்பதில் , நிகழ்ந்த விஷ 
யங்களை , ஏற்றத்தாழ்வின்றி , உள்ளதை உள்ளவாறு எடுத் 
துரைக்கும் உண்மையாளனென அவருக்குக் காட்ட வேண் 
டியது ஓர் அம்சம் . பிரம்மதேவர் ஏற்கெனவே அறிக்கை 
செய்திருப்பதற்கும் தாம் சொல்வதற்கும் வித்தியாச மில்லை 
யெனவும் , தப்பு தமதாதலால் பிரம்மதேவர் மீது தமக்குத் 
துவேவும் இல்லையெனவும் வெளிப்படுத்துவது ஓர் அம்சம் . 
தமக்குள்ள முறையை எடுத்துச் சொல்லிப் பரிகாரம் வேண் 


பண்டைவாசனை 


125 


டுவது பணிவுக்குறி என்பது மற்றோர் அம்சம் ; இஃது இரப் 
போரின் இலக்ஷணம் . அழுத பிள்ளையே பால் குடிக்கும் , 
அழாவிட்டால் அன்னையும் அமுதளியாள் . ஆதலின் கேட் 
டுக்கொள்ள வேண்டுமென்பது இன்னுமோர் அம்சம் . மூடி 
யிருக்கிற கதவினண்டை போய்ச் சும்மா நின்றால் உள்ளே 
இருக்கிறவர் கதவைத் திறப்பரோ ? தட்டினாலல்லாமல் திற 
வார் . ஆதலின் இவர் விண்ணப்பம் செய்து கொண்டது சரி 
யேயாகும் . 

முற்பிறப்பில் ஒருவன் வளர்த்துக்கொண்டிருந்த குணம் 
இப்பிறப்பிலும் தலைகாட்டும் . இதுவே வாசனை எனப்படும் . 
இந்த வாசனையினால் ஆகத்தக்கது என்னவெனில் , அந்தக் 
குணம் மேலிடுவதற்கேற்த சந்தர்ப்பங்களை அது அமைக் 
கும் . உதாரணமாக , கோபத்தை அதிகமாக முன்னால் 
வளர்த்திருந்தவனுக்கு இப்போது கோபம் மூட்டத்தக்க சந் 
தர்ப்பங்கள் வந்து நேரும் . அந்தச் சந்தர்ப்பத்தைக் கைக் 
கொண்டு அவன் கோபித்தலும் , அல்லாது அதனைப் பாராட் 
டாமல் திருந்திப் பொறுமை காட்டுதலும் அவனுடைய இஷ் 
டம் . அந்தச் சமயத்தில் அவன் நடந்து கொள்வது அவன் 
செய்யும் புதியகர்மாவாகும் . அக் கர்மாவின் பயனை அவன் 
அனுபவித்தே தீரவேண்டும் . இதனை எண்ணியே பரமேசு 
வரர் இருடியை நோக்கிப் பண்டை வாசனை விடாது படிக் 
தனை ” என்று மொழிந்து , " அந்தோ ! ” என இரங்கி விசனிக் 
கின்றார். 
142. பிறப்பின்வித் தாவான் சொன்ன 

பெருமொழி தடைப்பார் யாரே 
இறக்குமூழிஃதாய் மற்றாழ் 
எனைவிடா யந்த நாளே 


126 


இரமணோபாக்கியானம் 


உறக்குமுன் தவத்தில் யானே 

உறுதியாய் நின்றீ டேற்றித் 
திறக்கும்வாய் நிலைக டோறும் 

தெரிசனை யானா கும்மே 
பிறப்பிக்கும் அதிகாரம் வாய்ந்த பிரம்ம தேவர் கூறிய 
சாபத்தைப் பரிகரிக்கத் தக்கவர் எவரும் இல்லை. ஆதலால் , 
நீ இந்த ஜன்மத்தில் முக்தி பெறாமல் இறக்க வேண்டி 

எடியவனே 
யாவை . எம்மிடத்து உனக்குள்ள பக்தி மறுஜன்மத்தில் 
தொடர்ந்தே நிற்கும் . எம்மையே நீ கடைப்பிடிப்பாய் . இப் 
பொழுது மரணமடைடகிற நீ மறு ஜன்மத்திற் செய்யும் தவ 
முயற்சியில் நாமே உற்ற துணையாக இருந்து உன்னை ஈடேற் 
றுவேம் . அவ் வகமுக மார்க்கத்தில் நீ கடந்தேற வேண்டிய 
ஒவ்வொரு வாயிலும் திறக்கும் பொழுது யாமே உனக்குத் 
தரிசனமளித்து ஊக்குவேம்- என்று பரமேசுவரர் கனிந்து 
மொழிந்தனர் . 


எல்லா ஜீவன்களையும் பிறப்பிக்கிறவராதலால் பிரம்ம 
தேவர் பிறப்பின் வித்து " எனப்பட்டனர் . வித்திலிருந்தே 
எல்லாச் செடி கொடி மரங்களும் உண்டாகின்றன , 
போல பிரம்ம தேவரிடத்திருந்தே எல்லாரும் உண்டாகிற 
உவமைபற்றி அவர் அங்ஙனம் வர்ணிக்கப் பெற்றார் . 
பழைய வாசனையினால் நீ படிந்தனை என்று முன் செய்யு 
ளில் பரமேசுவரர் இருடியை நோக்கிச் சொற்றனரல்லவா ? 
அந்த ஜன்மத்திலேயே இவரைத் தம் அணடையில் அழைத் 
துக் கொள்ளக் 

கருத்துக்கொண்டிருந்ததாகவும் அவர் 
சொற்றனரல்லவா ? அரனார் தம் அண்டையில் அழைத்துக் 
கொள்வதெனின் முக்தி அளித்தலாம் . முக்தி பெற்றவர் 


சாபத்தின்பயன் 


127 


அம்புயனது வாதையைக் கடந்தவராவர் ; அதாவது , பிரம்ம 
தேவரது 

கையில் அகப்படாமல் மேலே தாவிப் போன 
வராவர் . 


வது 


திரிமூர்த்திகளுள் ஒருவர் கொடுத்த வார்த்தைபையா 

சாபத்தையாவது மற்றவர் கௌரவிப்பதே கடமையா 
கும் . அவாவருக்குரிய தன்மைக்கும் அதிகாரத்திற்கும் தக்க 
வாறு அவரவர் வரமோ சாபமோ கொடுக்கின்றனர் . 

ஒருவ 
ருடைய அதிகாரச் செய்கையில் மற்றவர் பிரவேசித்தால் 
துரைத்தனம் குழம்பிக் கெட்டுப்போம் . ஆதலால் , ஒருவர் 
செய்த காரியத்தை மற்றவர் பரிகரிக்க முடியாது . அதை 
எண்ணியே இங்குப் பிரமன் சொன்ன பெரு மொழி 
துடைப்பார் யாரே ? என்றனர் . அவர் சொல்லிய வார்த் 
தையைப் பெரு மொழி என்றதனால் அது லேசான 
வார்த்தை அல்லவென்றும் , அம் மொழி வீண்போகாதென் 
றும் , அதனால் விளையும் பயன் மிகத் தீமையா யிருக்குமென் 
றும் , என் வ அஃது ஒரு பெரிய சாபமென்றும் , இவ் விரு 
டிக்கு வாய்க்கத்தக்க பெரியலாபம் அந்தச் சாபத்தினால் தவ 
றிப் போயிற்றென்றும் பரமேசுவரர் மன மிரங்கி , இருடியின் 
மனத்தில் அந்தச் சாபத்தின கொடுமை இத் தன்மையதெ 
னப் பதியுமாறு செய்ய அதனைப் “ பெரு மொழி ” என்றனர் . 

இந்தச் சர்பத்தினால் இருடி அந்த ஜன்மத்தில் பாம 
பதம் அடையாமல் 

இறக்கவேண்டியவராயினர் . கைக்கு 
எட்டியது வாய்க்கு எட்டவில்லையென்று சொல்வதுபோல, 
நெடுங்காலம் பாடுபட்டு உயர ஏறி உச்சியிலிருக்கிற பரமா 
னந்த பதவியை அடைவதற்கு இல்லாமல் அங்கிருந்து கீழ் 
நோக்கி விழுவது கஷ்டம் கஷ்டம் . நமது நாட்டில் உறியடி 


128 


இரமணோபாக்கியானம் 


உற்சவம் என்பதொன்று கிருஷ்ண ஜயந்தி காலத்திற் 
கொண்டாடுவதைப் பார்த்திருக்கிறோம் . ஒரு கம்பத்தை 
நட்டு அதன் நுனியில் பொன்னும் பக்ஷ்யமும் கிழி கட்டித் 
தொங்க விடுவார்கள் . 

அந்தக் கம்பத்திற்கு மெழுக்கு 
விளக்கெண்ணெய் முதலியவைகளைப் பூசி அதனை வழுக்கு 
மாம் ஆக்குவர் . அதனைப் பற்றி ஏ.றுவது கஷ்டம் ; கையும் 
வழுக்கும் , காலும் சறுக்கும் . அது செங்குத்தாய் இருப்பத 
னால் அணைந்து தவழவும் முடியாது . சாண் எறினால் முழம் 
சறுக்கத்தக்க வழுக்கு மரத்திவேறி - உச்சியிலுள்ள கிழியைப் 
பற்றவேண்டு மென்பதே கருத்து . அப்படிப் பற்றுகிற 
வனே வெற்றியாளன் , அவனே கிருதார்த்தன் எனப்படுவன் . 
அம் மரத்தின் மீது ஏறுவதற்கு முயற்சி செய்யப் பின் வாங் 
குவார் பெரும்பான்மையார் . துணிந்து எவனேனும் ஏறி 
விழுந்து தடுமாறி உயர எழக் கஷ்டப்படுகையில் , கம்பத் 
தைச் சுற்றிலும் பலர் பலதிக்குகளிலிருந்து அவன் மீதும் 
மரத்தின் மீதும் தண்ணீரை வாரியடிப்பார்கள் , பீர்ச்சாங் 
குழலினாற் பீர்ச்சுவார்கள் . இதனாற் கம்பம் அதிகமாக 
வழுக்கலாகும் . கரித்து மூடிக்கொள்ளும் , மூச்சு 
திணறும் , ஏறுவதற்கான தடைகள் அதிகமாகும் . இத் 
தனையும் கடந்து பலவித விக்கினங்களுக்கும் ஈடு கொடுத் 
துக் கிழியைக் கைப்பற்றும் தருணத்தில் அதனைக் கப்பிக் 
கயிற்றினால் உயரத் தூக்கி விடுவார்கள் . அங்கிருந்து அவனை 
ஒருவன் கீழே தள்ளிவிடுவானானால் அவனுடைய கதி என்ன 
வாகும் ? 

இந்த இருடிக்கு வாய்த்தது அந்த நிலைமையே . 
இதனை எண்ணிச் சிவமூர்த்தி மிக இரக்கமுற்று , " இறக்கு 
மூழிஃதாய் என்றனர் . 


கண் 


அரனார் ஆறுதல் கூறல் 


129 


அப்படி விழுந்தவனை மற்றவர்கள் ஆறுதல் சொல்லித் 
தேற்றி மறுபடி ஏறுவதற்கு முயற்சி செய்யத் தூண்டுவது 
இயல்பு . அதுபோலச் சிவபிரான் இருடிக்கு ஆறுதல் 
சொல்லித் தைரியமும் ஊட்டுகின்றனர் . இந்த ஜன்மத்தில் 
நீ முக்திபெறத் தவறிப் போனபோதிலும் , எம்மிடத்தில் 
உனக்குப் பக்தி அடுத்த ஜன்மத்திலும் நீடித்திருக்கும் . அந் 
தப் பக்தியினால் நீ எம்மைக் கைவிடாமற் பற்றிக்கொண் 
டிருப்பாய் என்று 

சொல்லினர் . இந்த ஆறுதல் மாத் 
திரமே போதாதென்று மற்றும் அவர் இருடிக்கு உற்சாகம் 
ஊட்டும் பொருட்டு , மறு பிறப்பில் நீ செய்யும் தவத்தில் 
உன்னை ஈடேற்றுவதற்கு யாமே உறுதியாக நின்று , 
ஒவ்வொரு படியிலும் தரிசனமளித்துக் காப்பாற்றுவோம் 
என்றனர் . 

எம்பெருமான் உறுதியாக நிற்றலாவது இவர் செய்யும் 
தவத்தைக் கவனித்து, மேலேறுவதற்கு வேண்டிய வழி 

அமைத்தலாம் . மேலேறுகிற தவசி செல்லத் 
தக்க படிக் கிரமம் நீளமாக உண்டு . ஒவ்வொரு படியையும் 
தவசி கடந்து செல்லவேண்டும் . ஒவ்வொரு படிக்கும் ஒவ் 
வொரு கதவு உண்டு . அந்தக் கதவைத் திறக்கும் அதிகா 
ரம் அந்தப் படிக்குரிய அதிஷ்டான தேவதையின் வசமா 
னது . அந்தக் கதவைத் திறக்கும்போது அவ் வதிஷ்டான 
தேவதையின் தரிசனம் தவசிக்கு வாய்க்கும் . அத் தேவதை 
யின் அனுமதி பெற்றுத் தவத்தோர் மேலேற வேண்டும் . 
அப்படிப்பட்ட சமயம் ஒவ்வொன்றிலும் அரனார் இவ் விரு 
டியின் மீதுள்ள அபிமானத்தினால் தாமே காட்சி தந்து அரு 
ளுவோம் என்றனர் . பிரம்மதேவருக்குரிய படியிலும் தாமே 
தரிசன மளித்து மேலேற்றுவோம் 

என்பது 

முக்கிய 
9 


வகைகளை 


130 


இரமணோபாக்கியானம் 


ஈசனது 


கருத்து . இந்த வரத்தினால் இருடி அச்சம் தவிர்த்துத் 
தைரியங் கொள்ள வேண்டுமென்பதே 

நோக்க 
மாகும் . 
143. என்றகால் தவத்தின் காளை 

இனிவரும் பிறப்பி லேயும் 
நன்றுதீங் கெனத் தெரிந்து 

நடக்கையில் நலனென் றோத 
என்றுகண் டுய்வே னந்த 

இடர்களைக் தொழித்த லெவ்வா 
றென்றகா லருகில் நின்ற 
யானிற்க் காசி செய்தே 


என்று 


இங்ஙனம் எம்பிரான் திருவாக்கருளியதைக் கேட்டுத்த 
வத்தில் தீரரான இருடி , " இனிநான் எடுக்கவேண்டிய ஜன்மத் 
தினும் நன்மை தீமைகளை எனக்குத் தோன்றியவாறு 
தெரிந்து விவகரிக்கும்போது , உண்மையில் எது நன்மை 
யென்று நான் உணர்ந்து உய்வது எங்கனம் அமையும் ? 
பிரம்மதேவருடைய சாபத்தினால் நேரத்தக்க துன்பங்களையும் 
விக்கினங்களையும் நான் எவ்வண்ணப் பரிகரித்து அவைகளை 
யொழித்துக் கொண்டு மீள்வேன் ? ” 

ஈசுவரனை 
நோக்கி விண்ணப்பம் செய்தார் . அப்போது அருகில் 
நின்ற நான் (உமாதேவியார் ) இந்த இருடிக்கு ஆசீர்வாதம் 
செய்து .... 

சாமானிய தவசிகளைப் போலல்லாது இவ்விருடி மிக 
ஊக்கமாகவும் உக்கிரமாகவும் நெடுங்காலம் தவம் செய்து 
மேலான பதவிக்கு வந்தவ ரென்பதையும் , இவர் தீரமும் 
வீரமும் அஞ்சா நெஞ்சுடன் எதனையும் எதிர்க்கும் இயல்பும் 


பகுத்தறிவு 


131 


வாய்ந் தவரென்பதையும் எண்ணி உமாதேவியார் இவரைத் 
தவத்தின் காளை என்றனர் . ஒருவனைப் பார்த்துக் காளை 
என்று சொல்லும்போது அவனுக்கு வீரமும் தீரமும் உண் 
டென்ப தல்லாமல் தௌஷ்டிகமும் உண்டென்று அர்த்தம் 
தொனிக்குமாறு வழக்கத்தில் நாம் ஒருவனைக் குறித்து 
அவன் விடையாயிருக்கிறான் என்கின்றோம் . விடை என் 
பது காளை என்னும் சொல்லுக்குப் பிரதிபதமாம் . 

இந்த ஜன்மத்தில் துடுக்குத் தனத்தினாற் கெட்டுப் 
போனேன் ; பெரிய அபராதம் செய்தேன் , பெரியாரைப் 
பழித்தேன் . இவ்வளவும் தவறன்றென்றும் , சரியானபடி நடக் 
கிறேனென்றும் நினைத்தே இப்படிச் செய்தேன் . முடிவில் 
இது தவறாக ஏற்பட்டது , தவறென்றும் எனக்குப் புலப் 
படலாயிற்று . ஒருவனுடைய காலை மிதித்து விட்டு , தெரி 
யாமல் மிதித்து விட்டேன் , beg your pardon என்று சொல் 
வதனால் மிதித்த குற்றம் பரிகாரமாகுமோ , மிதிபட்டவனு 
க்கு கோவு நீங்குமோ ? நீங்காது . அதுபோல , நான் தவறு 
செய்து இப்பொழுது தெளிவான புத்தி வாய்ந்திருக்கி 
றேன் . இனி நான் எடுக்கவேண்டிய ஜன்மத்திலும் எனக்கு 
நன்மை தீமை என்று தோன்றுகிறபடியே அல்லவோ செய் 
வேன் ? அதைக் காட்டிலும் வேறுவிதமாக நான் நடக்க முடி 
யாதே . அப்பொழுதும் இவ்விதமான தவறு சேர்ந்தால் 
என்ன செய்வேன் ? கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் 
செய்வது போலாகுமே . இந்த நிலைமையினின்றும் கான் 
தப்பித்துக் கொள்வது எங்கனம் ? நிஜமாக நன்மையான வழி 
யாதென்று தெரிந்து நான் எப்படி நடப்பதற்காகும் ? + மா 
னிய புத்தியினால் நான் இதை நிர்ணயிக்க முடியாதே . - அக் 


132 


இரமணோபாக்கியானம் 


தப் பகுத்தறிவு எனக்கு எப்பொழுது வாய்க்கும் ? பிரம்ம 
தேவரது சாபத்தைப் பரிகரித்துக் கொண்டு நான் விமோச 
னம் அடைவது எப்படி ? என்று இருடி கேட்டனர் . 

சாபம் பெற்றவர்கள் தம்மைச் சபித்தவர் காலிலே 
பணிந்து அந்தச் சாபத்திற்கு விமோசன வகையையும் 
சொல்லி யருளும்படி வேண்டுவது வழக்கம் . சபித்த மகா 
புருஷரும் உடனே இரக்கமுற்று விமோசன வகையையும் 
காலத்தையும் குறிப்பிடுவர் . இவ் விருடி இவ்வாறு பிரம்ம 
தேவரையே வேண்டிக் கொண்டிருப்பின் இவருக்குச் சாப 
நிவர்த்தி மார்க்கத்தையும் கற்பித்திருப்பர் . உம்மால் எனக்கு 
ஆகவேண்டியது ஒன்றுமில்லை . நீர் போகலாம் என்று பிரம்ம 
தேவரைப் பார்த்து இவர் சொல்லியதனால் அவர் சபித்துவிட் 
டுச் சிறிதும் தாமதியாமல் புறப்பட்டுப் போயினர் . ஆதலால் , 
அவருக்குச் சொல்லிக்கொள்ள வேண்டிய முறைப் பாட்டை 
இருடி அரனாரை நோக்கிச் சொல்லிக்கொள்ள வேண்டியதா 
விற்று . 


இருடி அந்த ஜன்மத்தில் தமக்கு நன்மை யாது தீமை 
யாது என்று பகுத்தறிந்து நடக்க வில்லை . தான் செய்கிற 
தெல்லாம் சரியே என்றும் , அது தனக்கு நன்மையே பயக்கு 
மென்றும் எந்த மனிதனும் நினைப்பது இயல்பு . தனது 
தப்பு தனக்குத் தெரியாது . ஆன தனால் ; அடுத்த ஜன்மத் 
திலும் இருடி இவ்வாறே விவேகமில்லாமல் தவறு செய்தல் 
கூடும். அதற்குப் பயனாக தீமையே விளையும் . மேலும் மே 
லும் இப்படியேயானால் கடைத்தேறுவது எப்படி எப்போது 
அமையும் என்று இருடி முறையிடுகின்றார் . எந்த ஜன்மத் 
திலும் தவம் ஒன்றினாலேயே கடைத்தேற முடியாது . தவம் 


- தர்மசங்கடம் 


133 


மாத்திரமே யல்லாது , விவேகமும் , சத்புருஷ லக்ஷண 
மென்னும் சாதுத் தன்மையும் இருக்கவேண்டும் . முன் 
ஜன்மத்தில் தான தர்மம் முதலிய நற்காரியங்களைச் செய்யா 
ததனால் நான் இந்த ஜன்மத்தில் வறுமை வாய்ந்து கஷ்டப் 
படுகிறேன் . நான் கொடுத்து வைத்தது இவ்வளவே என்று 
துக்கிக்கிறேன் . முன்ஜன்மத்தில் நான் நற்காரியம் செய் 
யாததற்குக் காரணம் வறுமையே . இந்த ஜன்மத்திலும் 
அவ் வறுமையே காரணமாக நான் நற்காரியங்கள் செய்யமுடி 
யவில்லை . இதன் பயனாக இனிவரும் ஜன்மத்திலும் நான் 
வறிஞனே யாவேன் . இங்கனம் எனக்கு மூன்று ஜன்மங் 
களின் பலாபலன்கள் சோதிடசாஸ்திரியின் உதவியின்றியே 
தெரிந்துவிட்டன என்பது போலத் தமது கதி ஆகக்கூடா 
தென்று இருடி ஈசுவரனைப் பார்த்து முறையிடுகின்றனர் . 

தனக்கு நன்மை யாதெனவும் தீமை யாதெனவும் மனி 
- தன் சாமானியமாகத்தெரிந்து நடப்பது இயலாது . ஏனெ 
னில் , இவன் சிற்றறிவு உடையவன் . லோபித்தன்மை இவ 
னுக்கு உண்டு . லோபித்தன்மையாவது எந்த நன்மையும் 
தனக்கு வேண்டும் என விரும்புவதே யாகும் . இதனால் இவ 
னுக்கு இயற்கையாயுள்ள விவேகமானது மூடப்பெறுகின் 
றது . சுத்த சித்தமுள்ள பேரறிவாளரே நன்மை தீமை 
களைப் பகுத்தறிய வல்லார் . இது வல்லாமல் , எது தர்மம் 
எது அதர்மம் என்று தெரிந்து நடப்பதற்கு முடியாத 
தர்ம சங்கடமான நிலைமைகள் ஒவ்வொருவனுக்கும் ஒவ் 
வொரு வேளையில் வரும் . தனக்கு நன்மை தீமை என்பது 
தெரியாமல் சங்கடப்படுவதன்றி , ஒருவன் எது தர்மம் எது 
அர்மம் என்று தெரியாமல் சங்கடப்படுவதும் நேரும் . இப் 
படிப்பட்ட நிலைமையிலேயே ஸ்ரீ கிருஷ்ண பகவானைப் 


134 


இரமணோபாக்கியானம் 


பார்த்து அர்ச்சுனன் கார்ப்பண்ய தோஷத்தால் என் ஸ்வ . 
பாவம் கெட்டுப் போயிருக்கின்றது . தர்மத்தில் சந்தேக 
மடைந்த மனத்தோடு உம்மைக் கேட்கிறேன் , எது சிரே 
யஸோ அதை எனக்கு நிச்சயித்துச் சொல்லும் . உமக்கு 
நான் சிஷியன் . உம்மை ஆசிரயித்த எனக்கு உபதேசிப் 
பீராக " என்று மன்றாடினான் . இம் மாதிரியான நிலை மறு 
ஜன்மத்தில் தமக்கு வரும் என்று அஞ்சியே இருடி இப் 
போது 

வல்லபிரானை வழிபட்டு விண்ணப்பம் செய்து கொள் 
கின்றார் . 

இங்ஙனம் இவர் பரமேசுவரனைக் குறித்துப்பிரார்த் 
தித்தபோது அவர் உமாதேவியுடன் அங்கு எழுந்தருளி 
யிருந்தன ரென்று 140 - ஆம் செய்யுளின் கடைசி வரியிற் 
சொல்லப் பட்டிருக்கிறதல்லவா ? ஈசுவரனைக் குறித்து இருடி 
கேட்டதற்கு அவர் என்ன பதில் சொல்லிவிடுவரோ, அத 
னால் என்ன ஆகிவிடுமோ என்று அஞ்சி அருகில்நின்ற உலக 
மாதாவாகிய உமாதேவியார் சரேலெனப் பின் வருமாறு இரு 
டிக்கு அபயமளித்தனர் . பெற்ற மனம் பித்து என்னும் 
வழக்கச் சொல்லுக்கு இதுவொரு பெரிய உதாரணமாம் . 
ஈசுவரியின் கருணையை எளிதிற் பெறுவதற் காகும் . ஆத 
லால் , ஈசுவரியை உபாசித்து அவளது அனுக்கிரகத்தால் 
ஈசுவரனுடைய அருளைப் பெறுவதே சரியான வழியாகும் . 
ஈசுவரியை விட்டு ஈசுவரனைத் தனியே உபாசிப்பது சரியன்று . 
144. அஞ்சுதல் செய்யே லுன்னை 

ஆதரித் தணைத்துக் காத்து 
மிஞ்சிய தலத்து ளாக்கும் 
வெளியிடத் துனையீ டேற்றத் 


ஈசுவரியின் ஆதரை 


135 


தஞ்சமுற் றுழைப்பே னெல்லாச் 

சத்துரு வய்த்தோர் மற்றும் 
மிஞ்சிய புகழோர்க் கெல்லாம் 

விதிகொடுங் கோப மன்றோ 
பயப்படாதே ! உன்னை ஆதரித்து , அணைத்துக் காத்து 
மிக உயர்வான ஸ்தலத்தில் சேர்க்கத்தக்க பரமானந்த வெளி 
பயில் உன்னைக் கொண்டுபோய் ஈடேற்றுவதற்கு யான் உன் 
னண்டை இடைவிடாதிருந்து உழைப்பேன் . சத்துருக்களை 
யெல்லாம் வென்றவர்களுக்கும் மிகப் பெரும் புகழ்படைத் 
தார் பலருக்கும் வினைவிளைத்தது கொடிய கோபமே யல் 


லவா ? " 


உமாதேவியார் பேசத் தொடங்குகையி லேயே அஞ்சு 
தல் செய்யேல் என்று அபய மளித்தார் . வேறு வார்த்தை 
கள் சொல்லியபின் 

வார்த்தையைச் 

சொல்லா 
மல் முதன் முதலிலேயே இப்படிச் சொல்லியதன் கருத்து 
கவனிக்கத் தக்கது . பதை பதைத்துக் கொண்டிருக்கிற 
இருடியின் மனம் வேறு வார்த்தைகளைக் கேட்கிற அளவு 
பொறுமை கொண்டு தாங்காது . ஆதலால் , இவருக்கு உடனே 
உறுதிகூற வேண்டும் என்பதே ஈசுவரியின் நோக்கமாம் . இப் 
படி அம்மை மொழிந்தது சீதாதேவியாரைத் தேடிப்போன 
ஸ்ரீ ஆஞ்சநேயர் மீண்டு ஸ்ரீ ராமசந்திர மூர்த்தியை அணுகிய 
போது கண்டேன் சீதையை என்று மொழிந்தது போலாம் . 
(சீதையைக் கண்டேன் என்று அவர் சொல்லவில்லை . ஏனெ 
னில் , சீதையை என்னும் வார்த்தைக்குப் பின் என்ன சொல் 
வருமோ என்னும் ஏக்கம் ஸ்ரீ ராமருக்கு உண்டாகக் கூடு 


136 


இரம்ணோபாக்கியானம் 


மாதலால் , அதனைத் தவிர்ப்பதற்கே ஆஞ்சசேயர் ( கண்டேன் 
என்னும் வார்த்தையை முதலில் அமைத்துக் கூறினர் . 


ஆதரித் தணைத்துக் காத்து .-- இது தான் பெற்ற குழக் 
தைக்கு அன்னை செய்யும் காரியமே யல்லாது வேறொருவர் 
செய்யத்தக்க தன்று . மற்றெவருக்கும் இவ்வளவு அன்பும் 
அதிசயமான மனோ வேகமும் உண்டாகா . உமாதேவியாரின் 
கருணையை அற்பமனிதர்களாகிய நாம் எங்கனம் தெரிந்து 
எவ்வளவு கொண்டாடற்காகும் ? நம் மனத்தினால் அளவி 
டக் கூடாத அன்பே வடிவமாக அமைந்தவள் அந்தப் பர 
மேசுவரி . 


இங்ஙனம் காத்தலே யல்லாமல் இருடியின் நோக்கத் 
தையும் ஈடேற்றுவேன் என்று ஈசுவரி வாக்களிக்கின்றனள் . 
இந்த ஜன்மத்தில் உனது எண்ணம் ஈடேறாமற் போயிற் 
றென்னும் துக்கத்தினால் மனம் முறிந்து போகாதே . அடுத்த 
ஜன்மத்தில் நன்மை தீமை தெரியாமல் தியங்கித் தடுமாறு 
வேனே என்று அஞ்சுகின்றனை . அத்தகைய அச்சம் உனக்கு 
வேண்டாம் . அப்படிப் பட்ட சமயங்களில் நான் அருகி 
ருந்து காத்து உன்னை ஈடேற்றுகிறேன என்று உமாதேவி 
யார் தைரிய மூட்டுகின்றனர் . அங்ஙனம் ஈடேற்றுவதற்கு 
இவரண்டையே இடைவிடாதிருந்து உழைப்பதாகவும் அம் 
பிகை சொல்லுகின்றனள் . வேறிடத்தி லிருந்து அப்போ 
தைக்கப்போது வராமல் எப்பொழுதும் நிலையாக இவாண் 
டையே இருந்து இவரது தேகத்தைப் போஷித்துத் தவத் 
திற்கு அனுகூலம் செய்து உழைப்பேன் என்னும் பொருள் 
பட , " தஞ்சமுற்றுழைப்பேன் என்கின்றனள் . 


அமலனார் காட்சி 


187 


இவ்வாறு உமாதேவியார் அருளிய வாக்கு உண்மையிற் 
பலி தமாயிற்றென்று இருடியின் இப்பிறப்பில் நாம் தெரிகின் 
றோம் . இப்போது ரமண ரிஷியாயிருக்கிற அவ் விருடியார் 
தேகபோஷணையைச் சிறிதுங் கருதாமல் , சரீரத்தையே பா 
ராட்டாமல் , தவத்திலே நீடித்து அமர்ந்திருக்கையில் இவரது 
கண் மூக்கு உதடு முதலியவைகளை எறும்புகள் முதலான 
க்ஷத்ர ஜந்துக்கள் கூட்டங் கூட்டமாக மொய்த்து அரித் 
துப் பாழாக்கியிருந்தபோதும் , உணவின்றி இவர் தபோக்கினி 
யினால் தகிக்கப் பெற்றிருக்கையிலும் ஒரு கிழவி தினந்தோ 
றும் வந்து இவரது கண் , மூக்கு , காது , 

வாய் 

முதலான 
அங்கங்களை யெல்லாம் , இவருக்கு யோக பங்கம் உண்டாகா 
வாறு வெகு ஜாக்கிரதையாக , கழுவித் துடைத்து 

ஈரம் 
புலர்த்தி , வாயை மெல்ல நீக்கி உத்தரணியினா லெடுத்துச் 
சொட்டுச் சொட்டாகப் பாலை உள்ளே செலுத்திப் பொன் 
னே போல இவர் தேகத்தைப் பாதுகாத்து வந்தனள் . அவ் 
வம்மையைக் கீரைப்பாட்டி என்பர் . அவ்வம்மைக்குப் பின் 
பொன்னுப் பாட்டி என்னுமொரு கிழவி இவரது தேக போ 
ஷணையை மேற்கொண்டு உணவருத்தி வந்தனள் . இவ் வம் 
மைக்குப் பின் முதலியார்ப் பாட்டி என்னுமொரு புண்ணிய 
வதி இந்தக் கைங்கரியத்தைச் செய்து வருகின்றனள் . இந் 
தப் பாட்டிகளெல்லாரும் தேவியின் அமிசம் வாய்ந்தவர் 
களாகவே இருக்க வேண்டும் . இன்றேல் , ரமண ரிஷியின் 
விஷயத்தில் அபிமானமும் பூஜிதையும் பாராட்டுகிறவர்கள் 
இலக்ஷக்கணக்காக இருக்க , மேற் சொல்லிய பாட்டிகளுக்கு 
மாத்திரம் இந்த அக்கரை உண்டா வானேன் ? முதிர் வயதில் 
இவர்கள் சரீர திடம் இல்லாதிருந்தும் , தம் பொருளையும் 
பிரயாசையையும் எண்ணாமல் , இவரது கைங்கரியம் செய் 


138 


இரமணோபாக்கியானம் 


யாது புசிப்பு ஏற்பதில்லை யென்னும் விரதம் மேற்கொண்டு 
மழையையும் வெயிலையும் பாராட்டாது , தாழாத்தளராத் 
தலை நடுங்காத் தண்டூன்றா வீழா , சொற்றளர்ந்து கோலூன் 
றிச் சோர்ந்த நடையினராய் நெடுந்தூரம் நடந்து இவருக் 
குத் தினந்தோறும் அமுது அளிப்பரோ ? இந்தப் பாட்டி 
களின் பாக்கியமே பாக்கியம் ! இவர்களை நினைப்பதனாலும் , 
இவர்களைப் பற்றிப் பேசுவதனாலும் இவர்களுடைய புண்ணி 
யத்தில் ஒரு லேசமேனும் நமக்கு வாய்க்குமாக ! 


இவ்வளவு உறுதி கூறிய உமாதேவியார் இருடிக்கு எச் 
சரிப்பாக ஒரு வார்த்தை சொல்லத் தொடங்குகின் றனர் .. 
எங்கன மெனின் , சத்துருக்களை யெல்லாம் வென்று ஓட்டிய 
வர்கள் பலர் உண்டு . எல்லாரையும் மெப்பித்து எல்லாரும் 
எவ்விடத்தும் கொண்டாடத்தக்க பதவி வாய்ந்து கீர்த்தி 
படைத்தவர்கள் பலர் உண்டு . இவர்களெல்லாரும் வெளியி 
லுள்ள பகைவர்களை வென்றவர்கள் , வெளியிலுள்ளாரை 
வசப்படுத்திக் கொண்டவர்கள் . ஆனால் , தமது 

உட் 
பகைஞர்களை யெல்லாம் வெல்லவில்லை . உட் பகைவர்களா 
வார் , 1. காமம் , 2. குரோதம் , 3. லோபம் , 4. மோகம் , 5 . 
மதம் , 6. மாச்சரியம் . இவையே அரிஷட்வர்க்கம் ( அறு 
வகைச் சத்துருக்கள் ) எனப்படும் . தவசிகளாவார் இவை 
களை யெல்லாம் வென்று சித்தி யடைவார்கள் . இவைகளை 
வென்றவனே எல்லாரையும் வென்றவனாவன் . உலகத்தி 
லுள்ள பகைமன்னர்களை வென்றதனால் வாய்க்கும் வெற்றி 
மெய்யான வெற்றி யன்று . பெரும் பெரும் சத்துருக்களை 
வென்றவன் கண்ணுக்குத் தெரியாமல் மனத்துக்கும் புலப் 
படாமல் இருக்கிற அறுவகைச் சத்துருக்களுக்கும் அடிமை 


சீற்றம் தவிர் 


139 


யாயிருக்கிறான் . ஆதலால் , அவன் எல்லாருக்கும் அதிபதி 
( பிரபு ) ஆகமாட்டான் . தவசிகள் பெரும் பாலார் இவ் வறு 
வகைப் பகைஞருள் பெரும் பாலும் எல்லாரையும் வென்றே 
பெரும் பதவி அடைந்திருக்கிறார்கள் . ஆனபோதிலும் , 
அவர்களில் தக்கன் முதலான பெரும்பான்மையார்க்குப் 
பெருஞ் சத்துருவாயிருந்து அவர்களுடைய நிலையைக் 
குலைத்தது குரோதமே ( கோபமே ). இந்த விஷயம் இதிகாச 
புராணங்களினால் எல்லார்க்கும் நன்கு தெரியும் . இஃது 
உனக்கும் தெரிந்திருக்குமே என்று இருடிக்கு உமாதேவி 
பார் எடுத்துக்காட்டி அடுத்த 145 ஆம் செய்யுளில் புத்தி 
கூறுகின்றனர் . ) 

145. சீற்றமும் பிறவிக் கொவ்வாச் 

செய்கையா லேயும் தீமை 
ஏற்றன ரன்றி யாரே 

இடர்பெற் றாராத லாலே 
மாற்றிய வூழி லுன்றன் 

மனம்முனி வினிற்செல் லாதே . 
ஏற்ற தீ விரந்த வத்தே 

இருவெனச் சொற்றேன் யானே 
( அவர்கள் கோபத்தினாலும் தமது பிறவிக்கு ஒவ்வாத 
செய்கையினாலுமே தீமையுற்றார்களே யல்லாமல் வேறு எத 
னால் துன்ப மெய்தினார்கள் ? ஆகலால் , இருடியே ! பிரமன் 
சாபத்தினால் - நீ ஏற்கும் அடுத்த ஜன்மத்தில் உன் மனத் 
தைக் கோபத்திற் செலுத்தாமல் , அந்த வேகத்தை யெல் 
லாம் தவத்திலே செலுத்திக் கொண்டிருப்பாயாக என்று 
யான் இவ் விருடிக்குச் சொன்னேன் - என உமாதேவியார் 


140 


இரமணோபாக்கியானம் 


அம் மகாசபையிலுள்ளவர்களுக்கு விவரித்துக் கூறினர் . 

தவசிகளில் அநேகர் தம் நிலை குலைந்து துன்பப்பட்டா 
ரென்று மேலே அம்பிகை. சொல்லினளல்லவா ? அவர்களுக் 
குக் கேடு வந்தது அவர்களுடைய கோபக் குணத்தினாலும் 
அவர்களுடைய பிறவிக்குப் பொருந்தாத செய்கையினாலுமே 
யல்லாமல் மற்றெதனாலு மல்லவென்று இங்குத் திரும்பச் 
சொல்லுகின்றனள் . பிறவிக்கு ஒவ்வாச் செய்கை யாவது 
என்ன ? ஒவ்வொருவர் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு 
விதமான சந்தர்ப்பங்களுக் கிடையில் பிறக்கின்றனர் . 
அஃது அவருடைய நிலையை உணர்த்துகின்றது . அந்த 
நிலைமையில் அவர் செய்யத்தக்க கடமைகள் சிலவுள் , அவர் 
கள் கைக்கொள்ள வேண்டிய குணங்களும் நடந்து கொள்ள 
வேண்டிய விதங்களும் வேறு வேறு உள , இவைகளுக்கெல் 
லாம் ஒத்து நடப்பதே பிறவிக்கொத்த செய்கை யாகும் . 
இவைகளுக்கு மாறாக நடப்பது ஒவ்வாச் செய்கையாம் . 

மறுபிறப்பில் உன் மனத்தில் கோபத்திற்கு இடங்கொ 
டாதே என்று முற் பிறப்பிற் சொல்லுவதனால் பயனுண் 
டோ ? தினந்தோறும் பொழுது விடிந்த பின் தூக்கம் 
தெளிந்து எழுகிறவன் பொழுது விடியு முன் 4 மணிக்கு 
ரெயில் வண்டியில் வருகிறவ ரொருவரை எதிர்கொண் 
டழைக்க ரெயில்வேஸ்டேஷனுக்குப் போக வேண்டுமென்று 
உறுதியாகப் பலமுறை நினைத்து முன்னிரவு உறங்குவானா 
யின் , அவன் நிச்சயமாக அதிகாலையிலெழுந்து எண்ணிய 
காரியத்தை நிறைவேற்று கிறான் என்பது நாம் 

அனுபவத் 
தால் அறிந்த விஷயம் . மரணம் என்பது தீர்க்க நித்திரை 


சங்கற்ப சித்தி 


141 


யென்றும் மறுபிறப்பென்பது அந் நித்திரை தெளிந்து எழு 
வதென்றும் சொல்லியிருக்கிறோ மல்லவா ? முன் ஜன்மத் 
திற் செய்த திடமான சங்கற்பத்தை ஒருவன் மறு ஜன்மத் 
தில் நிறைவேற்றுவதற் காகும் . 

கோபத்தினால் மனவெழுச்சி உண்டாகின்றது . அவ் 
வெழுச்சியாவது வேகம் . வேகம் என்பது சக்தியின் ( Ener 
gy ) பிரயோகம் . கோபத்தில் வீண்போகிற அந்தச் சக்தியை 
அதனிற் செலவிடாமல் மீத்துத் தவத்திற் செலவிட வேண் 
டும் என்னும் கருத்தை " ஏற்ற தீவிரம் தவத்தே இரு ” என 
உமாதேவியார் இருடிக்குப் புத்தி கூறினர் . 

. 
" இல்லையா னடக்க மடக்கக் கிளைபொருள் 
இல்லான் கொடையே கொடைப்பயன்- எல்லாம் 
ஒறுக்கு மதுகை யுரனுடை யாளன் 
பொறுக்கும் பொறையே பொறை 

( பொறிகளை வெல்லுதற்குக் கூடாத வயதுள்ளவன் 
இந்திரியங்களை ஜயிப்பது எப்படி சிரேஷ்டமோ, பணமில்லா 
தவன் கொடுப்பது எப்படி கொண்டாடும்படியான கொடுத் 
தலோ அப்படி தேகபல மனோபலங்களை யுடையவன் 
கோபத்தைப் பொறுத்தல் மேலானது . " 


இவ்வாறு உமாதேவியார் அன்புகூர்ந்து செய்த உபதே 
சத்தை இருடியார் கடைப் பிடித்துக் கொண்டனரென்றும் , 

வ் விஷயமாக இவர் செய்த திடசங்கற்பம் நன்கு நிலை 
கொண்டு பலித்ததென்றும் , இவ் விருடியார் எடுத்த மறு 
ஜன்மமாகிய ரமண ரிஷி என்னும் இப் பிறப்பில் தெற்றெனத் 
தெரிகின்றது . உதாரணமாக , இப் பிறப்பில் இவர் இளைஞ 


142 


இரமணோபாக்கியானம் 


* 


கனிக் 


ரமனசை 


ராய்த் திருவண்ணாமலையில் தவம் ஓங்கச் செய்து கொண்டி 
ருக்கும் நாளில் , வயது முதிர்ந்தவ ரொருவர் இவரது பெய 
ரைச் சொல்லி ஒரு பிரபுவினிடம் பெருந்தொகைப் பணம் 
வாங்கி அதைக் கொண்டு இவருக்கும் இவரை யடுத்துள்ள 
வர்களுக்கும் வேண்டிய சௌகரியங்களை அமைக்க எண்ணி 
னார் . பிரபுவும் இசைந்தனர் . ஆனால் அந்தப் பிரபு பண 
மூட்டையை ரமணரிடம் கொண்டு வந்தபோது , தாம் 
காட்டில் பந்தோபஸ்து இல்லாத இடத்தில் இருப்பதனால் 
பணத்தை வைத்துக்கொண்டிருப்பது நன்றன்றாதலின் ; 
அதைத் தாம் கேட்கும் போ 

கொண்டுவரலாமெனப் பிரபு 
வையே திரும்ப எடுத்துப்போகச் செய்தனராம் . அந்தச் 
சமயத்தில் , அதைக் கொண்டுவரச் செய்த முதியவர் அங்கு 
இருக்கவில்லை . சிறிது நேரம் தாழ்த்து அவர் வந்து ரமணர் 
பணத்தைத் திருப்பியனுப்பிய விவரம் தெரிந்து 
நோக்கி உலக மறியாத மூடாத்மா வென்றும் ளம்பிள்ளை 
யென்றும் இன்னும் பலவாறாகவும் ஏசிக் காறி முகத்தில் 
உமிழ்ந்து போயினராம் . அதற்கும் ரமணர் சந்தோஷ சிக் 
தராகி , முகத்தில் உமிழ்ந்த எச்சிலையும் துடைத்துக்கொள் 
ளாமல் , தம் நிலையிலேயே நின்றனராம் . இதனினும் பெரிய 
பொறுமை பார்த்தற்கரிது . இம் மகா புருஷரை இங்கனம் 
அவமதித்துப் போன முதியவரை ஈசுவரி எத்தனை விதங்க 
ளில் தண்டித்தனள் என்பதை நாம் தொடர்ந்து சொல்ல 
வேண்டிய ஆவசியகம் இல்லை . அவ்வூரை விட்டே அவர், 
போன இடம் தெரியாது போயினர் . 
146. அதுவகை சிரமேற் கொண்ட 

ஆற்றொணாத் துயர் தவத் தோன் 


மிக்க துயரத்தில் ஆழந்த அந்தத தவசியானவன் பிரம்மதே 
விதி வலி 

143 
விதிவலி யுணர்ந்துசின் னாள் 

மேதினி வாழ்ந்தே யப்பால் 
கதிகடந் திந்த வூழைக் 

காணஎம் உதவி நாடிப் 
பதிவரும் பால னாமிப் 

பழந்தவன் காதை ஈதே 
யான் சொல்லிய வார்த்தையைச் சிர மேற் கொண்டு , 


ருடைய சக்தி எத்தன்மைய தென்று உள்ளவாறு தெரிந்து 
கொண்டு , அதற்குப் பிறகு சிலகாலம் அப் பிறப்பில் ஜீவ 
தசையில் உலகத்தில் வாழ்ந்து ,பின்பு காலகதியடைந்து ( ரம 
ணன் என்னும் பெயரோடு ) இந்த ஜன்ம மெடுத்து , எனது 
உதவியை மேற்கொண்டு உலகத்தில் விவகரிக்கின்றான் . இந் 
தப் பழக் தவசியின் விருத்தாந்தம் இதுவாகும் - என்று 
உமாதேவியார் 131 ஆம் செய்யுளிற் சொல்லத் தொடங்கிய 
இதற்குமுன் ஜன்மத்து விவரங்களைக் கூறி முடித்து இதற்க 
ஒத்த 147 - ஆம் செய்யுளில் இன்னும் சொல்கின்றார் . 


சிரமேற் கொள்ளலாவது ; மிக உத்கிருஷ்டமாக நினைத் 
துப் போற்றல் . சிரசே மனிதனுக்கு உத்தமாங்கம் எனப் 
படும் . அதன்மீது கொள்ளலென்பது அவ் விஷயத்துக்கு 
ரிய கௌரவத்திற்கு . அறி குறியாகும் . திரிமூர்த்திகளை 
வணங்கும்போது நாம் இருகரங்களையும் சிரமேற் கூப்பி வந் 
தனம் செய்வதன் கருத்தை உணர்க . இதே மாதிரியாக, 
ஒரு வஸ் துவைக் காலால் எற்றுவது இகழ்ச்சிக் குறி யென் 
பது எல்லார்க்கும் தெரிந்த விஷயமே . உமாதேவியரே இவ 
ருக்குப் பிரத்தியக்ஷ குருவாக இருந்து வழிகாட்டுகின்றனர் 


144 


இரமணோபாக்கியானம் 


என்பதை இருடி நன்கு உணர்ந்தார் என்பது இதனால் 
புலப்படுகின்றது . 

ஈசுவானும் ஈசுவரியும் இவ்வளவு ஆறுதல் சொல்லியும் 
இருடியின் மனத்துயரம் ஆறவில்லை . அந்தத் துயரத்திலே 
யே ஆழ்ந்தவராகி இவர் விதியின் வலிமை எவ்வளவு இருக் 
கிறதென்று உணரலாயினர் . விதி யாவது நான் முகப் 
பிரம்ம தேவர் . எல்லாருடைய வாழ்க்கை விவகாரங்களை 
யும் நிர்ணயிப்பதனால் , எவர் எங்ஙனம் 

ஆகுக வென்று 
விதிப்பதனால் அவரையே விதி என வழங்குவர் . அந்த 
ஜன்மத்திலேயே மோக்ஷமடைவதற்கு இல்லாமல் பிரம்ம 
தேவர் தடுத்துவிட்டார் , இனி வேறு வழியில்லை , ஈசுவானா 
லும் அதற்குப் பரிகாரம் ஏற்படவில்லை . ஆதலால் , பிரம்ம 
தேவருடைய வலிமை மிக. அசாத்தியமானது , அதனை மீறி 
நடக்க முடியாது என்பதை இருடியார் இந்தத்தருணத்தில் 
உணர்ந்து , மறுபடி மற்ற மானிடரைப் போல , ஆயுள் முடி 
யுமட்டும் , உலகத்தில் விவகரிக்க வேண்டியதே எனத் தீர் 
மானித்துக் கொண்டார் . 


இனி மறுபடி வேறு ஜன்மமெடுத்துத் தவம் புரிந்து 
கடைத்தேற வழி தேட வேண்டுமெனத் தெரிந்தே இருடி 
யார் 143 ஆம் செய்யுளில் மறு பிறப்பில் நன்மை தீமை 
உணர்ந்து தாம் நடப்பது எங்கன மென ஈசுவரனைக் குறித் 
துக் கேட்கின்றாரே . அப்பொழுது இவருக்குப் பிரம்ம தே 
வரின் வலிமை எத்தன்மையதெனத் தெரிந்ததல்லவா ? 
அப்படி யிருந்தும் , இப்பொழுது இவர் விதியின் 
வலியை உணர்ந்தாரெனத் திரும்பச் சொல்வானேன் ? அப் 
பொழுது இவர் உணர்ந்தது உண்மையே . எதுபோல 


உமா நோக்கு 


-145 


வெனின் , ஏழரை நாட்டைச் சனி அடுத்த மாதம் முதல் 
தனக்குத் தொடங்குமென ஒருவன் தெரிந்துகொள்வது 
போலவாம் . அந்தக் காலம் கிட்டி அச் சனியின் பீடையை 
அனுபவிக்கத் 

தொடங்கு ம் போதே அவனுக்கு 
சனீசுவரனது பிரதாபம் உள்ளவாறு விளங்கும் . ஈசுவர 
னுடைய சந்நிதியில் இருந்து மன்றாடும் போது விதியின் 
வலி இவருக்குத் தெரிந்ததைக் காட்டிலும் இப்பொழுது 
உலக வாழ்க்கைக்குத் திரும்பவேண்டிய நிலைமை 
வுடனே அவரது வலிமை நன்கு உறுத்தியது என்பதாம் . 


வந்த 


அவ்விதமாக இருடி சின்னாள் ஜீவித் திருந்து உடலை 
நீத்து இப்பொழுது இரமணர் என்னும் பெயரோடு புவி 
யில் தோன்றியிருக்கின்றார் என்று பரதேவதை சபையின 
ருக்குச் சொல்லினள் . 

சால்லினள் . அம்மட்டே சொல்லி நிறுத்திவிட் 
டால் ” அவள் கருணைக்கே இருக்கை என்னும் விருதுக்கு 
லோபம் வருமென்று சபையினர் ஆக்ஷேபிப்பார் என்பதை 
முன்ன தாக உணர்ந்து , அம்பிகை, எம் உதவி நாடி இவர் 
இருக்கின்றனர் எனச் சொற்றனள் . அஃதாவது , தாம் 
இருடிக்கு வாக்களித்த வண்ணம் அவருக்கு இப்பிறப்பில் 
உதவி செய்துகொண்டிருப்பதாக உமாதேவியார் வெளிப் 
படையாக மொழிந்தனர் . இவ் வம்மையின் உதவியி 
னாலேயே ரமணர் துறவறம் மேற்கொண்டு ஞானம் வாய்ந்து 
தவம் மேற்கொண்டனர் என முன்னம் 44 - ம் செய்யுளில் 
சொல்லப்பட்ட அதுமுதல் ஆசான் அருகிருந்து 
நடத்துவதுபோல அம்மையார் குறிகாட்டிக் கோலங்காட்டி 
வழிகாட்டி இரமணரை மகரிஷி யென்றும் பகவானென்றும் 
நாம் ஆயாதிக்கத்தக்க நிலைமையில் வைத்திருக்கின்றனர் . 


து . 


இரமணோபாக்கியானம் 


இவரது தேக போஷணையையும் இவ் வம்பையே மேற் 
சொண்டு கவனித்து வந்துளாளென 141 - ம் செய்யுளின் 
உரையில் சொன்னோம் . இது நிற்க , தேவியே இரமணருக்கு 
வேண்டிய உதவிகளை யெல்லாம் 

செய்கின்றனள். 
இரமணரை ஆட்டுவிக்கின்றவள் 

ஆட்டுவிக்கின்றவள் தேவி , ஆடுகின்றவர் 
இரமணர் . இராணரின் உ.பாக்கியானத்தை 

விவரிப்ப 
தெனின் , தேவியின் புகழை விவரிப்பதேயாகும் . எனக் 
சாகபுஜண்டமகரிஷி முன்னால் 112 - ம் செய்யுளிற் சொல்லி 
யிருப்பதைக் காண்க. 


முதற்பாகம் சம்பூரணம் 


Formes First & Last Printed at The Jupiter Press , Madras . 


ஓம் 


கட 


சாஸ்திர வரலாறு 
இது ஆதியில் பரமேஸ்வரனால் பார்வதி தேவியாருக்கு 
உபதேசிக்கப்பெற்று பார்வதி தேவியாரால் ஸ்ரீ முருகக் 
டவுளுக்கும் , முருகக் கடவுளால் அகஸ்திய மகா முனி 
வருக்கும் , அகஸ்தியரால் 

மஹரிஷிகளுக்கும் 
உபதேசிக்கப்பெற்று , 

மீண்டும் 

அம்பிகையின் சன்னி 
தானத்திலேயே 

அரங்கேற்றப் பெற்றுள்ள தமிழ் 
சாஸ்திரங்களாகும் . எங்கள் முன்னோர்கள் பரம்பரையாக 
பல நூற்றாண்டுகளாக கையாண்டுவந்த ஓலைப் புத்தகங்க 
ளாகும் . சுமார் (30,00,000 ) 30 லக்ஷம் ஜாதகங்களுக்கு 
மேல் சுருதிகள் இருக்கின்றன . ஒவ்வொருவரும் தங்கள் 
தங்கள் ஜாதகத்துக்குறிய பலன்களை நேரில் பார்த்துக் 
கொண்ட பின் உண்மைகளை அறிந்து அனுப்வத்தில் 
காணலாம் . 

ஸ்ரீ கௌமார நாடி என்னும் 

கந்தர் நாடி 
இதில் கிரகங்களின் ராசி சக்கரம் ஆதியாக வருடம் , 
மாதம் , தேதி , நாள் , நக்ஷத்திரம் , நாழிகை, வினாடி , ஊர் 
வீதி , வீடு வாசல் , சூல் ஜாதி , மதம் பெயர், தந்தைவழி , 
தாய்வழி , தாய் தந்தையர் கன்மகாலம் அவரவர்கள் பெயர், 
பாட்டன் நிலைமை , தகப்பன் கால நிலைமை , தன் 
கால நிலமை , தாய் தந்தையர் , சகோதரம் , ஆண் , பெண் 
மொத்த இருப்பு , கடைகால நிலைப்பு , தன்னுடைய சகோ 
தரம் மொத்த உதிப்பு , மத்திய காலத்தில் - நிலைக்கக் 
கூடியவை , முடிவுகால தீர்க்கம் , தொழில் கண்டகாலம் , முன் 
பின் ஜென்மம் , ஆயுள் அப்போதைக்கப்போது ஆகும் கால 
பலன்களை திசாப் புத்தியாகவோ கோட்சார ரீதியாகவோ 


கால 


2 


விசேஷ 


விரிவாகவும் 


கால 


விளக்குவதுடன் இதில் சொல்லாத அனந்த 
பலன்களையும் அவாளவாள் யோகபாகத்துக்கு தகுந்தபடி 

தெளிவாகவும் விளக்கியுள்ளன . இதில் 
முதற்பாகம் , இரண்டாவது பாகம் என இரண்டும் சேர்ந்து 
ஒரு ஜாதகமாகும் . இதற்கு சார்ஜ் 
முதற்பாகம் ரூபா 10 

இரண்பு 

டாவது பாகம் ரூபா 10 
காக்கையர் நாடி 
இது காக்கையர் என்னும் புஜண்ட மஹாமுனிவரால் 
ஸ்ரீ உமாதேவியின் சன்னிதானத்தில் தனது ஒப்பற்ற 
யுகாந்தகால அனுபவ சித்தியைக் கொண்டு இப்பூவுலகின் 
கண் மானிடராய் உதிக்கும் ஒவ்வொருவருடைய 
பலன்களை அவரவர்கள் ஜனன கால ராசி சக்கர கிரகங்களின் 
நிலையை ஆதரவாகக்கொண்டு மேலே குறிப்பிட்ட கௌமார 
நாடியிற் சொல்லப்பட்ட விபரப்படி ஒவ்வொருவரும் 
அதிசயக்கும்படி விபரமாகவும் அனுபவசித்தியாகவும் 
ஆயுள் கால பரியந்தமுள்ள பலன்களை ஒவ்வொருவரின் 
யோக பாகத்துக்கு தகுந்தபடி 

விரிவாக 

கூறப்பட் 
டிருக்கிறது இதன் பெருமை நேரில் உணர்ந்தோர்க்கே 
இனிது விளங்கும் . 
முதற்பாகம் ரூபா 10 இரண்டாவது பாகம் ரூபா 10 

சிவ சிந்தாமணி 
இது உமாதேவியாருக்கு பரமேஸ்வரனால் உபதேசிக் 
கப்பெற்ற ஒரு பழம் பெரும் பொக்கிஷமான நூல் . இதில் 
ஒவ்வொருவருடைய ஜீவியகால பலன்களை அவரவர் 
ஜனனகால ராசி 

சக்கர கிரக நிலையைக்கொண்டே தர்க்க 
சமாதானமாக பல சந்தப்பாடல்களில் பார்ப்போர் மனது 
பரவசமடையத் தகுந்த வகையில் முன் சொன்ன இரண்டு 
சாஸ்திரங்களைப்போலவே பலாபலன்களை அதிநுட்பமாக 
விவரிக்கப்பட்டிருக்கின்றன . 
முதற்பாகம் ரூபா 20 ரண்டாவது பாகம் ரூபா 30 


3 


புஜண்டர் மஹா வாக்கியம் 
இது முன் சொல்லப்பட்ட நூற்களைவிட எத்தனையோ 
மடங்கு விரிவாகவும் , தெளிவாகவும் ஒவ்வொரு மனித 
னுடைய ஆயுள்கால பலன்களை திசாபுத் திரூபமாக 
அவரவர்கள் ஜனனகால ராசி சக்கர நிலையைக்கொண்டே 
விளக்குகின்றன. சாஸ்திரங்களுள் தலைசிறந்து 
விளங்கும் ஓர் அறிய நூலாகும் . இதன் பெருமையை 
விறிக்கிற் பெருகும் . 
முதற்பாகம் ரூபா 25 ரெண்டாவது பாகம் ரூபா 75 
அகஸ்திய மஹா முனிவர் அருளிச்செய்த 

இரேகை சாஸ்திரம் 
இது ஒன்று முதல் பன்னிரண்டு காண்டங்களாக பிரிக் 
கப்பட்டிருக்கின்றன . இது ஜாதகமில்லாதவர்களுக்கும் , 
ஜாதகம் இருந்தும் சரி யில்லா தவர்களுக்கும் சந்தேகம் 
நிவர்த்திப்பதில் மிகவும் உபயோகமான சிறந்த நூல் . 
அன்றியும் ஆயுள்கால பரியந்தம் உள்ள பலன்களை , 
ரித்து பெயர் , ஊர் முதலிய சில விபரங்கள் நீங்கிய ஐந்து 
வருட ரீதியாகவோ பத்துவருட ரீதியாகவோ பலன்களை 
விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது . 
முதற்காண்டம் ரூபா 10 மேற்காண்டம் ரூபா 10 

கன்ம காண்டம் 
இது பல மகரிஷிகளாலும் சொல்லப்பட்டிருக்கிறது , 
பூர்வ ஜென்ம வரலாறுகளைப்பற்றியும் , செய்துள்ள வினை 
யைப் பற்றியும் அதனால் இந்த ஜென்மத்தில் ஏற்படக் 
கூடிய இன்ப துன்பங்களும் , கன்மானுசாரத்துக்குத் 
தகுந்தபடி ஏற்படக்கூடிய கண்டம் , பிணி , மனைவி ,தோஷம் , 
புத்திரதோஷம் அதிர்ஷ்டவசத்திற்கு இடையூறான 
இன்னும் பலதோஷங்களுக்கும் தோஷ நிவர்த்தி மார்க்கங் 
களும் இதில் 

விவரிக்கப்பட்டிருக்கின்றன . 
கன்ம காண்டத்திற்கு 


ரூபா 10 


அவிழ்தகாண்டம் தனி காண்டம் முதலியவைகள் 
வருமாயின் அவைகளுக்கு தனித்தனி சார்ஜ் கொடுக்க 
வேண்டும் . தனிக் காண்டத்துக்கு ரூ . 5 -ம் , அவிழ்த 
காண்டம் , காண்டத்துக்குத் தக்கவாறு சார்ஜ் விதிக்கப்படும் . 

விபரம் . 
நாடி சாஸ்திரங்களுக்கு முதலில் அட்வான்சாக ரூபா 
10 முன்னதாகவே கட்டவேண்டும் . 

முதற்பாகம் கிடைத்தவுடன் மீதி ரூபா 10 - ம் 
கொடுத்த பிறகு தான் மேற்பாகம் எடுக்கக்கூடும் . 

ரேகை சாஸ்திரத்திற்கு முதலில் அட்வான்சாக ரூபா 
10 முன்னதாகவே கட்டவேண்டும் . முதற்காண்டம் 
கிடைத்தவுடன் மீதி ரூபாய் 10 - ம் கட்டின பிறகு 
தான் மேற்காண்டம் தேடப்படும் , 

கன்ம காண்டத்திற்கு பூரா சார்ஜும் , சிவசிந்தாமணி , 
மகாவாக்கியம் முதலானவைகளுக்கு அதனதன் முதற்பாக 
சார்ஜையும் முன்னதாகவே அட்வான்ஸாக கட்டவேண்டும் . 

இரேகை சாள் திரம் ஒன்றை தவிர மற்றவைகளுக்கு 
அவாளவாள் ஜனன கால ஜாதகம் கொடுத்து ஜாதக பலனை 
நேரில் ஒத்து எடுத்துக்கொள்ளவேண்டும் . 

ஜாதகம் , 
கிடைக்காவிடில் தேடும் பிரயாசைக்கு ரூபாய் இரண்டு 
கழித்துக்கொண்டு மீதி ரூபாயை வாபீஸ் செய்யப்படும் . 

ஜாதகம் முதற்பாகம் ஒத்து எடுத்துக்கொண்ட பின் 
வரும் ஆக்ஷேபனைகளுக்கு காங்கள் ஜவாப்தாரியல்ல . 

எழுத்துக் கூலி 
விரிவு எங்களுக்கு ருபாம். இதர நூல்களுக்கு ரூபா 2 . 

புத்தகமும் பிரத்தியேகமாக கொடுக்கவேண் 
மற்றும் விவரந்தெரிய விரும்புவோர் நேரிலறியலாம் . 

S. தங்கவேல் நாடர் , 
ஸ்ரீ கௌமாரநாடி ஜோ திடசாலை , 
42 , அரண்மனைக்காரத் தெரு , 

ஜி . டி . , மதறாஸ் . 


